ஸ்ரீ 8 
ராமானுஜ தர்சனம்‌ 
1990 த்திய 449 


ருக்மண உ. பன்யாஸ்ங்கள்‌ 


மஹாமஹோடாத்தியாய, பண்டிதாத்தினம்‌, ' 
லெக்ஷமீபுரம்‌ - பீ. உ. வே. ஸ்ரீ நிவாஸாசாரியர்‌ 


ஸ்வாமியின்‌ உபன்யாஸங்கள்‌. 


ஓ 


ட சென்னை : 
கேஸி அச்சுக்கூடத்தில்‌ முத்திரிக்கப்‌ பெற்றது. 
1981 


சாபிரைட்‌ பெஜிஸ்டர்டு, 


[ட] 
ட்ட 
(இது 


INTRODUCTION - 


In this 11416 book is summarised the second of the series 

of Rukmind Lectures instituted by Messrs. A. Rangaswamy 
I Iyengar and Rao Bahadur N. Gopalaswami Iyengar in memory 
of their sister, for the propagation of the religion of Bhagavan 
Ramanuja. The author of. these lectures Mahamhopadyaya 
Pandita-Ratnam Mahavidwan Lakshmipuram Sri U. Ve. 
Srinvasacharya Swami is the foremost Sanskrit scholar in the 
Mysore Province. ‘The learned Pandit’s great learning and 
austere Orthodox habits is combined ina rare manner with 
forbearence and toleration (santi) so much so, that even ௯ 
those who are immersed in the tendencies of modern civilisa- 
. tion, have nothing but admiration for him. Having a deep and 
settled faith in the religion of his birth, he has yet the natural 
quality of finding only the good in otherreligions. The follow- 
ing pages will easily impress the reader of the above qualities of 
. the Pandit. ‘These lectures may be said to give out the essence 
of his age-long study of numberless works, wide research, the 
experience of a life and deep faith. In the manner of examin- 
ing and setting forth the rival religions, there is a main agree- 
ment. between this pandit and Vidwan Vidya-Ratnakaram 
Kodavasal Sri U. Ve. R. Narasimhacharya Swami, who 
delivered the Rukmini lectures in the previous year. In a way, 
therefore, the present lectures may be said to be the comple- 
ment of the first series. The first year’s lectures expound the 
principles of the various systems of the ancient Indian religion, 
as promulgated by their respective preceptors : and the religion 
of Sri Ramanuja is presented in relation to them, They are 
published in the formof a book “ NAVANEETIHAM” (fresh- 
churned butter). In these, the second year's lectures, is taught 
the course of conduct that should be followed by one who 


IV 


has imbibed the religion of Sri Ramanuja as presented in the 
former. Manu and other rishis lay down that ‘learning must 
consummate in conduct ”’ 


In the first chapter of this work, it is first taught that the 
principal fruit of learning the Sastras must be the attainment 
of self-control and forbearence (Santi). Itis attained by a 
dispassionate and wide study of many religions. The .great 
souls who have preached their religions in our land, begin by 
declaring that in their religion, there is no room for passion or 
anger. In this, the. religion of Sri Ramanuja stands forth 
pre-eminently.. It teaches that everything seen is God, 
His body and His property.” The. grandeur of Santi that 
should be .found in a person whose faith is deeply rooted ins 
this religion is next explained. Wide study is necessary for a 
clear understanding, without which even a godly person will 
not have firm faith in his religion. Without faith the teachings 
of religion bear no fruit. Such faith is the outcome of disciplin- 

ed habit from early age. Such discipline and habit constitute 
Samskiram, and they set up one’s view point (bhavana). Our 
religions set out three different view points :--(1) that the world 
is all misery and must be annihilated ; (2) that all but the self 
(atman) is misery and so must be got rid of; and (8) that the 
entire world, the self and the non-self, is real and essentially 
blissful and so must be had. The last is the view-point of Sri 
Ramanuja’s religion. It proceeds upon the footing that all 
souls and all things are God’s proprium and exists for His use 
ad so the world. 18 good and blissfull to all. The condrct of a 
person with such an outlook should be appropriate to it. If so, 
he becomes exalted as a great soul, as a great philanthrophist 
and even as an Avathar. He would be like God both in his 1176 
and in salvation ! 

11716 second Chapter begins with an examination of the 
doctrine of karma, in order to first eliminate the delusion of 
confounding the self with the body he inhabits. Unless man is 


ர்‌ 


responsible for his actions he cannot be the subject of virtue of 
sin. Past actions, God’s will, etc., how far interfere with man’s 
freedom, to what extent man is a responsible agent and similar 
questions are next dealt with as expoundedin various religions, 
and how the religion of Sri Ramanuja stands. in relation to 
them is explained. This is a most important question asked 
about our religion by modern students. The answers given here 
are sure fo convince them. It is also shown that several con- 
ilicting theories regarding the nature of karma are reconciled 
in the religion of Sri Ramanuja. The Veda says, “The 
worship (aradhana) of the Lord is virtue (Punya) and offending 
him is sin (Papa). God’s decrees of reward or punishment are 
respectively the causes of our happiness and misery.” Hence it 
follows that man gifted with intelligence and freedom and capa- 
‘city to act, is responsible for his actions. Doing the works 
pleasing to God with such knowledge is Karma Yoga. It aims at 
no other object than the pleasing of God. Karm Yoga leads to 
the contemplation the essential nature of the self and eventually 
. to the realisation of the self as inherently good and uniform in all, 
as the. property and the instrument of God, as eternal and as 
possessing the power of accomplishing the desired end. The. 
use of such a realisation is explained in the later chapters. 


Gnana Yoga is explained in the third chapter. The Sas- 

tras seem to set forth three different paths for reaching the 
ultimate goal —Karma, Gnana,' and Bhakti. Each path by 
itself will not lead to the goal. Persisting in one of them alone 
may sometimes lead to undesirable resulis. They are shown. 
to be harmonised in Ramanuja’s religion. The entire topic is 
illustrated by copious authority from the sacred books, and by 
special reference to a story in the Vedas. 


In the fourth chapter is expounded the Bhakti Yoga, 
which is attained by works performed with the true under-. 
standing of the self. The essential element in Bhakti Yoga is 
Santi which is the negation of desire, anger, delution, ete: 


vi 


The division of Deva, Man and Asura (Demon), results froin 
the predominance of one or the other of these evil qualities. 
To attain Santi, Samadarsana (viewing all as one and equal) 
,must be developed. For that purpose, the high qualities of 
soul, namely, Dama (the controling of the senses) Dana (giving) 
and Daya (mercy) must be nourished and made to grow. This 
in its turn is effected by weeding out to the root, Kama, (desire) 
Krodha (Passion) and Lobha (avarice). Here a story from the 
Upanishads is quoted in illustration. Bakté Yoga, therefore 18, 
the unbroken meditation of God with overflowing love, with 
perfect Santi, gained by the suppression to the root of the evil 
qualities opposed to it. As the Bhakti Yoga grows, higher 
experiences up to the realisation of the LORD HIMSELF, 
develop step by step. Archana (puja to the person of God) 
Namaskara (devotional prostration), Yatra (pilgrimage) Dhyana 
(meditation) etc., are in the beginning the limbs or the means 
of Bhakti Yoga. But in the ultimate realisation, they merge 
init. At that stage it is called Kriya Yoga (the Yoga of 
Service). Bakti is essentially pleasent (Ananda). Hence its 
fruit, namely, the realisation of the Brahman and Brahman 
Himself are alike bliss-full (Ananda). It is all-bliss unmixed. 
There is no happiness or misery in the nature of things. 
Happiness and misery are due to man’s karma and the 
differences of time and place, all in the respect of the same 
thing according to the will (Sankalpa) of God. Hence when 
viewed as His, all things are good and pleasant. This great 
ideal of viewing the world and acting in accordance thereto, is 
the supreme teaching of Ramanuja’s Religion. Hence this 
religion is called Sarva Amukula Siddhanta (the religion of 
seeing good in all.) To one, who follows it, this very life is the 
enjoyment of the bliss of Heaven. 


Moksha Sumrajya (The Kingdom of Heaven) is the topic 
of the fifth chapter. The enjoyment in Heaven must be illus- 
trated only by human experiences. Hence the Sastras various- 


vil 


ly illustrate the relationship ef the Lord to man by the relation- 
ships existing between the lover and the beloved, the teacher 
and the pupil, father and son, master and servant, the archer 
and his buts, and so on. They are separately | elucidated with 
authority. Any one of the above ways suited one’s tempera- 
ment may be adopted for the development . of Bhakti with 
intense devotion on the richesse of Salvation (Moksha Aiswar- 
yam). The greater the intensity of such meditation the greater 
would be the love towords the world, which is a richesse of the 
Lord. Needless to say that the conduct of the man imbued 
with such love would be catholic beyond description. Such is 
the grandeur of the teaching of our religion. In this connec- 
tion certain adverse criticisms levelled against Puranic stories 
such as Rasakrida (the sport. with the shepherdesses) of Sri 
Krishna, are answered. 


The last and the sixth chapter deals with the climax of 
Moksha Ananda (Bliss of Salvation) reached by the growth of 
Bhakti Yoga and which is attained in this very life namely the 
Service of God. This is the supreme teaching of all Sastras. 
Such service of God is no other than doing good to others 
(para upakara.) The Sanatana Dharmas (dharma for all times 
and places) common to.all mankind and the Varna Asrama 
Dharmas prescribed for the different castes etc., laid down in 
the Smritis and the like, and the rituals &c., laid down in the 
Vedas (Vaidika Dharma) have only para upakara as their 
goal. God’s first form is the Universe (Viswarupa). The Gita 
and other Holy Books teach that God regards the 
doing of good to the world as his best puja. God is the 
soul (Atman) of the world. Whatever is done for the 
happiness of the body makes the soul happy. Similarly God 
feels happy if the world is made happy. The worship of God 
in His Holy Image in temples find consummation in para 
upakara. Similarly gift (dana) penance (tapas) etc., are differ- 
ent kinds of para upakara. It follows that it is our duty to 


viii 


perform this kind of aradhana (worship) to God, i.e, para - 
wpaka'a by thought, word and deed. Doing good to others is 
meri‘ (punya). Injuring others is sin (papa). The vedas say 
that at birth man is debted to gods, rishis, and the fathers. The 
discharge of these debts are the different modes doing para 
wpakara. Of all the flowers that we may place at the feet of 
God para upkara is the best. This chapter finishes by quoting 
a beautiful address to a tree contained in Sri Bhagavata, which 
brings out how the tree ministers to the comforts of all beings 
by every one of its belongings from the root :௦ the dried leaf. 


These lectures may thus be summed up. An intelligent 
man learning the satras must first subdue the evil qualities like 
passion and anger, develop santi; perform the duties laid on 
him with a full sense of responsibility realising that he and all 
the creation are God’s own and exist only to see His Divine 
purpose; view, therefore, every one and everything as good, 
beneficent; and blissful, like God and as part of God; develop 
an intense love and devotion to God the soul of all souls, desist 
from doing what He abhors and render services pleasing to 
Him and thereby enjoy His blissful communion; and realise 
that the service most acceptable to God is the doing of good to 
the world (para wpakara), and accordingly regulate his conduct 
in life. 


N. SRINIVASACHARYA. 


ஸ்ரீ ? 
மூ க வு ற ர்‌ 

பகவத்ராமானுஜ ஸித்தாந்தத்தைப்‌ பரவச்செய்ய ஸ்ரீமான்கள்‌ 
ஏ. ரெங்கஸாமி அய்யங்கார்‌, என்‌, கோபாலசாமி அய்யங்கார்‌ 
இவர்களால்‌ தங்கள்‌ உடன்‌ பிறந்தாள்‌ பெயரால்‌ ஏற்படுத்‌ துப்பட்ட . 
ருக்மணீ உபந்யாஸ பரம்பரைகளில்‌ இரண்டாவது வருஷத்தில்‌ 
ஈடைபெற்ற உபர்யாஸங்கள்‌ இச்சிறு புஸ்தகத்தில்‌ ஸங்ரெஹிக்‌ 
கப்பட்டிருக்கன்றன, இவற்றை உபர்யஹித்த மஹோமஹோபாத்‌ 
யாய பண்டி தரத்தினம்‌ மஹாவித்வான்‌ லக்ஷ்மீபுரம்‌ ஸ்ரீ. உ. வே. 
ஸ்ரீநிவாஸாசாரியஸ்வாமி மைசூர்‌ சமஸ்‌ தானத்தில்‌ பண்டித கோஷ்‌ 
டியில்‌ முதன்மையான ஸ்தாஈத்தை வஹிப்பவர்‌. ஜாகாதுஷ்‌ 
டான பூர்த்தியையுடையவ ரசாயிருப்பதொரு புறம்‌ கிற்க, மற்‌ 
றொருபுறம்‌ பிறமதஸ்தர்களா லும்‌ இக்கால வித்யாவாஸகா திகளில்‌ 
முழுகக்கெடப்பவர்களாலும்கூட பஹுுமானிக்கப்படத்‌ தக்க 
சார்தி ஈடுவு நிலைமை முதலிய ஆத்ம குணங்கள்‌ கிறைந்தவர்‌. தம்‌ 
மதத்தில்‌ ஆழ்ந்த நிலையுடையவராயிருக்கச்‌ செய்தேயும்‌ பிறமதங்‌ 
களில்‌ குணங்களையே உற்று நோக்கும்‌ ஸ்வபாவத்தை யுடையவர்‌, 
இது இவ்வுபர்யாஸங்களைப்‌ படிப்பவர்களுக்கு எளிதில்‌ அறிந்து 
கொள்ளும்படியிருக்கும்‌, இவ்வுபந்யாஸங்கள்‌ இர்த ஸ்வாமியின்‌ 
நீண்டகாலத்தவையும்‌, கணக்கற்ற கிரந்த பராமர்சத்தினுடைய 
வும்‌, பரந்த ஆராய்ச்சியினுடையவும்‌, அதூபளத்தினுடையவும்‌ நம்‌ 
பிக்கையினுடையவும்‌ ஸாரம்‌ என்னலாம்‌. 


முதல்‌ இத்திய உபர்யாஸங்களை கிசழ்த்திய வித்வான்‌ வித்‌ 

யாரத்நாகரம்‌ கோடவாசல்‌ ஸ்ரீ. உ. வே. ரா, நரஸிம்மாசாரியர்‌ 

ஸ்வாமியுடையவும்‌ இவருடையவும்‌ அன்ய மதங்களைப்‌ பராமர்‌ 

இத்து உபரந்யவிக்கும்‌ பிரகா ரங்களில்‌ வெகுவாய்‌ ஒற்றுமையே 

காணப்படும்‌. ஆனதபற்தி, முதல்‌ த்திய உபர்யாஸ்ங்களுக்கு 
B 


xX 


இரண்டாவதஅ இத்தியவை ஒரு விதத்தில்‌ துடர்ச்சியரனவை 
யென்றும்‌ பூர்த்தியைக்‌ கொடுப்பவை யென்றும்‌ சொல்லலாம்‌. 
“ கற்கக்‌ கசடறக்‌ கற்பவை, கற்றபின்‌ 
கிற்க வதற்குத்‌ தக,” 
என்னும்‌ குறளின்படியே, முதல்‌ இத்திய உபர்யாஸங்களில்‌ 
ஈம.து காட்டில்‌ தொன்று தொட்டு வழங்கும்‌ எல்லா பிரித்த 
மதங்களுடையவும்‌ உபதேசங்கள்‌ அவ்வோ மதாசாரியர்களுடைய 
கிரந்‌தங்களிலிருக்‌ து திரட்டி நவரீதமாக வெளியிடப்பட்டன. இவற்‌ 
தின்‌ நேர்களில்‌ பகவத்ராமாஜை ஸித்தாந்தம்‌ நிற்கும்‌ நிலை இந்‌ 
நவநீதத்தில்‌ தெளிவாகக்‌ காட்டப்பட்டது. இத்‌ தெளிவையடைந்‌ 
தவர்கள்‌ இங்கிருந்த காலம்‌ நடந்துகொள்ளவேண்டிய அனுஷ்‌ 
டான முறைகளை இரண்டாவது வருஷத்திய உபந்யாஸங்கள்‌ 
வெளியிடுகின்றன வென்னலாம்‌, 
(ுரீலவ]_தஹல௦ ப07-5௧௦ 
(சாரமும்‌ ஒழுக்கமுமே கற்றதினாலாய பயன்‌) 

என்று மனுமுதலிய ரிஷிகள்‌ உபதேசித்தார்களிறே ! 

இப்‌ புத்தகத்தின்‌ முதல.த்தியாயத்தில்‌ சாஸ்திரங்கற்பதின்‌ 
முக்கியப்‌ பிரயோஜனம்‌ சாந்தி (அமைதி) என்னும்‌ பெருங்‌ குணத்‌ 
தைப்‌ பெறுவதே யென்பதும்‌, அத்தகைய சாந்தியும்‌ பலவேறு 
சமயங்களைக்‌ காமம்‌ கோபம்‌ எனும்‌ மாசுகளற்ற மனத்துடன்‌ பரா 
மர்சிப்பதாலடையத்தக்க தென்ப தும்‌, ௮ங்கனமேதான்‌ மதாசார்‌ 
யர்களனைவரும்‌ ஸங்கல்பம்‌ செய்து தந்தம்‌ சமயங்களைப்‌ பரப்பி 
யிருக்கிறார்களென்பதும்‌, அப்படிச்‌ செய்வதில்‌ *நிற்சின்றதெல்லாம்‌ 
நெடுமால்‌?” என்ற “எல்லாம்‌ கடவுள்‌, எல்லாம்‌ அவனுடல்‌, அவ 
னுடைமை' என்‌ அபதேசிக்கும்‌ பகவத்ராமானை ஸித்தாந்தத்தில்‌ 
நிலை பெற்றவர்களுக்கிருக்க வேண்டிய சாந்தியின்‌ பெருமையும்‌ முற்‌ 
படவிளக்கப்பட்ட அ. விரிவாய்ப்‌ படிப்பதினால்‌ பகுத்தறிவுண்டாக 
வேண்டும்‌. ௮ஃதின்றி ஆஸ்திகனுக்கன்றியமையாததான தன்‌ 
மதத்திடத்துத்‌ தீர்ந்த கிலையண்டாகா*ு, இக்‌ கிலையில்லையேல்‌ 
மதோபதேசம்‌ வீணேயாகும்‌, இக்நிலையும்‌ சிறுபிராய முதல்‌ 


xl 

பெரியோர்களால்‌ பழக்கப்படும்‌ ஸம்பிரதாயத்தைத்‌ துடர்ந்து 
நடப்பதால்‌ அடையத்தக்கதெனப்பட்டத. இத்தகைய பழக்‌ 
கம்‌ அல்லது பாவனைக்குத்தான்‌ ஸம்ஸ்காரம்‌ என்று பெயர்‌, 
இததான்‌ ஈம்‌ காட்டுச்‌ சமயங்களில்‌ பொதவாய்‌ ஸகல உபசம 
பாவனை, (பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ தக்கமயமாய்‌ ஒழிக்கத்தக்க 
தாய்‌ பாவித்தல்‌) ஆத்மாதவிர ஸகல உபசமபாவனை (ஆத்மா 
ஒன்றே கிற்க மற்றதெல்லாம்‌ ஒழிக்கத்தக்கதாய்‌ பாவித்தல்‌) ஸகல 
பிராப்திபாவனை (பிரபஞ்சம்‌ முழுவதையும்‌ உளதாய்‌ அடையத்‌ 
தக்கதாய்‌ பாவித்தல்‌), என மூன்று வகுப்புகளில்‌ பிறியக்காணப்‌ 
படும்‌, பகவத்ராமானுத ஸித்தாந்தத்தின்படியில்‌ மூன்றாவ 
'தான பாவனை உபதேசிக்கப்படுகன்றது, எல்லாரும்‌ எல்லா 
வஸ்துக்களும்‌ பகவானுடைமையாய்‌ அவன்‌ பிரயோஜனத்துக்‌ 
காகவே யுள்ளவையா தலால்‌ பிரபஞ்சம்‌ அனுகூலமாயும்‌ ஸுுகமய 
மாகவும்‌ உள அ; இப்படிக்காணும்‌ மனிதனுடைய பிரவிருத்திகளும்‌ 
இந்த பாவனையையே அனுசரித்திருக்கும்‌,இவனையே மஹா புருஷன்‌ 
* மஹாஉதாரன்‌ அவதார புருஷன்‌ என்று உலகம்‌ கொண்டாடும்‌, 
இவனுக்கு ஸம்ஸாரதசையிலும்‌ மோக்ஷதசையிலும்‌ ஓக்கப்‌ பரமாத்‌ 
மாவுக்குச்‌ சமானமாயிருக்கும்‌ தன்மை யுண்டாவ த திண்ணம்‌, 

இரண்டாவதத்தியாயத்தில்‌ ஆஸ்திகன்‌ சரீரமே ஆத்மா என்‌ 
னும்‌ மயக்கத்தை முற்படக்கழிக்க வேண்டியதின்‌ பொருட்டுக்‌ 
கருமம்‌ என்பதின்‌ உண்மை விசாரிக்கப்படுகறத. மனிதன்‌ தான்‌ 
்‌ செய்யும்‌ காரியங்களுக்கு உத்தரவா தியானாலொழியப்‌ புண்ணியம்‌ 
பாவம்‌ என்னும்‌ வரம்புகளுக்குக்‌ கட்டுப்பட்டவனாகான்‌. பூர்வ 
கருமங்கள்‌, ஈசுவரஸங்கல்பம்‌ முதலியவை எம்மட்டில்‌ இவனுடைய 
பிரவிருத்திகளில்‌ சம்பக்தப்படுகின்றன, இவன ௮ பொறுப்பு எம்‌ 
மட்டில்‌, என்பது முதலியவைகளைப்பற்ற அவ்வோ மதங்களில்‌ 
சொல்லப்படும்‌ பிரகாரமும்‌ ஈம்மி ராஜமானுஜ தர்சன த்திலிருக்கும்‌ 
படியும்‌ இவ்வதிகாரத்தில்‌ பரக்கப்‌ பேசப்பட்டிருக்றெது, இக்தப்‌ 
பிரச்னை இக்காலக்கல்வியிற்‌ பயின்றவர்கள்‌ ஈமது மதத்தைப்பற்றிக்‌ 
கேட்குமவைகளில்‌ மிகவும்‌ முக்கியமான ௮. இங்கு சொல்லப்‌ 
படும்‌ உத்தரமும்‌ ௮வர்கள்‌ மனத்துக்குப்‌ பூர்ணமான சமாதானத்‌ 
தைக்‌ கொடுக்குமென்பதும்‌ நிச்சயம்‌, சருமத்தின்‌ ஸ்வரூபத்தைப்‌ 


xii 

பற்றப்‌ பிறமதங்களில்‌ சொல்லப்படும்‌ விவா தங்களெல்லாம்‌ பகவத்‌ 
ராமானுஐ மதத்தில்‌ சமரஸமாகின்ற பிரகாரமும்‌ தெளிவாகக்‌ 
காட்டப்பட்டிருக்கறது. வேதமான து *பரமபுருவனுடைய ஆரா 
தனமே புண்ணியம்‌; அவனிடத்தில்‌ அபசாரப்படுவதே பாபம்‌ 
என்று வெளியிடுகிறது. இந்த ஆராதனத்தினாலும்‌ அபசாரத்‌ 
தினாலும்‌ முறையே உண்டாகும்‌ பகவானுடைய அனுக்‌கிரஹமும்‌ 
கிக்ரெஹமும்‌ (தண்டனையும்‌) நமது ௬ுகக்கங்களுக்குக்‌ காரண 
மாகன்‌ றன ' என்றுபதேசிப்பதால்‌ தன்னறிவையும்‌ சக்தியையும்‌ 
கொண்டு காரியங்களில்‌ தன்னிஷ்டப்படி பிரவருத்தி செய்யக்‌ 
கூடிய மனிதன்‌, இவ்வுபதேசத்தை யனுசரித்து ஈடக்கக்‌ கடமைப்‌ 
பட்டவனாிறான்‌, எனவே இவ்வறிவுடன்‌ பகவானுக்குப்‌ பிரீதியை 
யுண்டாச்கும்‌ வியாபாரத்தைச்‌ செய்வதுதான்‌ கருமயோகம்‌. 
இதற்கு பகவான்‌ பிரீதி யொழிய வேறு பலன்‌ கடையா அ. கரும 
யோகத்தினால்‌ பரிசுத்தமான ஜீவாத்மாவின்‌ ஸ்வரூப இந்தனை யுண்‌ 
டாகும்‌, இதனால்‌ தன்‌ ஆத்மா தனக்கனுகூலமான ஸ்வபாவத்தை 
யுடைய தென்றும்‌ ஆத்மாக்களெல்லாம்‌ ஒரே ஆகாரத்தை 
யுடையவை யென்றும்‌ பகவானுக்கே சேஷமாய்‌ (உடைமையா 
கவும்‌ கருவியாகவும்‌) இருப்பவையென்றும்‌, ஆத்மா அழியத்‌ 
தகாதவனென்றும்‌, தன்‌ பிரவிருத்திகளினால்‌ வேண்டியவற்றை 
யெல்லாம்‌ முடி த்‌. துக்கொள்ளும்‌ சக்தியுடையவனென்றும்‌, அறிக்தூ 
கொள்ள சாத்தியமாகும்‌, இப்படித்‌ தெரிர்துகொள்வதின்‌ பிர 
யோஜனம்‌ வரும்‌ அத்தியாயங்களில்‌ விளக்கப்படுகன்றன. 

மூன்றாவது அத்தியாயத்தில்‌ ஞானயோகம்‌ விசாரிக்கப்படு 
கிறது. பரமபுருஷார்‌ த்தத்தையடைய கருமம்‌, ஞானம்‌,பக்தி என்று 
வகுத்துக்‌ கூறப்பட்ட உபாயங்களில்‌ கேவலம்‌ ஒவ்வொன்றால்‌ மட்‌ 
டும்‌ அதை ஸாதிக்கமுடியாதென்ப தம்‌, கேவலம்‌ ஒவ்வொன்றை 
மட்டும்‌ தனியாய்‌ காடுவதினாுல்‌ உண்டாகும்‌ கெடு தல்களும்‌, 
இம்மூன்று மார்க்கங்களும்‌ ஸ்ரீராமானுஜ ஹித்தாந்தத்தில்‌ சமரச 
மாகும்‌ பிரகாரமும்‌, வேதம்‌ புராணம்‌, தை, பாஞ்சாராத்ரம்‌ முத 
லிய பிரமாணங்களைக்‌ கொண்டு நிரூபிக்கப்பட்டிருக்ன்றன. முடி 
வில்‌ எந்தக்காரியத்தையும்‌ தத்துவஞாநத்துடன்‌ பகவானுடைய 
பிரீதியின்‌ பொருட்டுச்‌ செய்யவேண்டியது அவெயெமென்று வேதத்‌ 


xiii 


திலிருந்து ஒரு உபாக்க்யொனத்தை நிரூபித்து வற்புறுத்தப்படு 
கிறது, fs 
நான்காவது அத்தியாயத்தில்‌ ஆத்மஞாஈத்தோடு செய்யப்‌ 
படும்‌ கருமத்‌ இனால்‌ அடையத்தக்கதான பகவானுக்கு உகப்பான 
பக்தியோகம்‌ விவரிக்கப்படுகிற அ. இதற்கு மூலகாரணமான சாந்தி 
(அதாவது ஆசை, துவேஷம்‌,மோஹம்‌ முதலியவை யற்றிருகும்‌ தன்‌ 
மை) முற்படத்‌ தெளிவாக்கப்படுசன்றது. இத்துர்க்குணங்களைக்‌ 
கொண்டே தேவன்‌, மனிதன்‌ அசுரன்‌, என்னும்‌ பிரிவுகளுண்‌ 
டாகின்‌ றன, சாக்தியையடைய ஸமதர்சனம்‌ உண்டாகவேண்டும்‌. 
அதற்குத்‌ துணையாக தமம்‌ (இந்திரியங்களையடக்குதல்‌) தானம்‌ 
(கொடை) தயை (அன்பு) ஆயெ ஆத்மகுணங்களைத்‌ தன்னிடம்‌ 
பெறுக்க வேண்டியது மனிதன்‌ கடமை, இதுவும்‌ இவற்றின்‌ 
சோதிகளாகிய காம குரோத லோபங்களை வேறோடு களைவதால்‌ 
உண்டாகவேண்டும்‌, இந்நீதி ஒரு உபநிஷத்துக்‌ கதையினால்‌ 
வீளக்கப்பட்டிருக்கறது, இப்படி விரோதி குணங்களை ஜயித்து 
பக்திக்கு மூலகாரணமான சாந்தியைப்‌ பெற்று பகவானிடத்தில்‌ 
இடைவிடா த அளவற்ற அன்பு பெருகும்‌ தியானத்தைச்‌ செய்வ 
தே பக்தியோகம்‌. பக்தியோகம்‌ வளர வளர, பகவானை நேராகக்‌ 
கண்டு அனுபவிக்கும்‌ வரையில்‌ படிப்படியாக வரக்கூடிய அதுபவ 
தசைகள்‌ பிறகு விளக்கப்படுகின்றன, அரச்சனை, நமஸ்காரம்‌, 
யாத்திரை தியானம்‌ முதலியவெல்லாம்‌ பக்தியோகத்துக்கு முத 
லில்‌ உறுப்புக்களாகவிருந்து அறுபவதசையில்‌ யோகத்தோடு 
ஒன்றாய்விடுகின்றன. அப்பொழுது இவைகளுக்கு கிரியாயோகம்‌ 
(பணிவிடையாகிய யோகம்‌) என்று பெயர்‌ உண்டு, பக்தி இயற்‌ 
கையில்‌ ஸுக (ஆகந்த) ரூபமானது, அப்படி அதன்‌ பலனாகக்‌ 
கிடைக்கும்‌ பிரும்மமும்‌ பிரும்மானுபவமும்‌ ஆநந்த மயங்களே, 
இவற்றிற்கு அக்கத்தின்‌ சம்பந்தமே கிடையாது. உலகத்தில்‌ 
வஸ்‌ துக்களின்‌ ஸ்வபாவத்தில்‌ ஸுுகதக்கங்கள்‌ என்பதில்லை, கர்‌ 
மங்களுக்‌ ீடாகவும்‌ காலதேச வித்தியாசங்ககளாலும்‌ ஒரே 
வஸ்துவைப்பற்ற ஸுக துக்கங்களின்‌ பேதங்கள்‌ பகவானுடைய 
ஸங்கல்ப்பத்தால்‌ உண்டாகின்றன. எனவே, எல்லாம்‌ அவனு 


டையது என்று கோக்குங்கால்‌, யாவும்‌ ஈமக்கனுகூலமானவை 


அனகா, 


xiv 

யாகவே தோன்றக்‌ குறையில்லை, இப்படி பிரபஞ்சத்தை நோக்‌ 
கியதன்‌ வழியே ஈடக்கவேண்டுமென்று உபதேசிப்பது ஈம்மி 
ராமானுஜ மதத்தின்‌ உயர்ந்த லக்ஷியம்‌, . இதனால்‌ இதற்கு ஸர்வ 
அனுகூல ஸித்தாந்தம்‌ என்று பெயர்‌ வந்தது, இதைப்பற்றி 
ஓழுகுறெவனுக்கு இர்த ஸம்ஸாரமே மோக்தானுபவமென்னலாம்‌ 
படியிருக்கும்‌, 

ஐக்தாவஅ அத்தியாயத்தில்‌ மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ விளக்கப்‌ 
படுகிறது. மோக்தானுபவத்தின்‌ பிரகாரத்தை உலக அனுபவங்‌ 
களைக்‌ கோண்டே நாம்‌ இந்த ஸம்ஸாரதசையில்‌ தெரிக்துகொள்ள 
வேண்டியிருப்பதால்‌, அதன்‌ பொருட்டு ஈசவரனுக்கும்‌ ஜீவனுக்‌ 
கும்‌ உள்ள ஸம்பந்தமான அ, நாயகன்‌, காய, குருசிஷ்யன்‌, பிதா 
புத்திரன்‌, எஜமானன்‌ வேலைக்காரன்‌, அம்பெய்வோன்‌ அவன்‌ 
இலக்கு, என்றிப்புடைகளில்‌ உள்ள சம்பந்‌ தங்களையிட்டு; சாஸ்‌ 
திரங்களினால்‌ விளக்கப்பட்டிருக்கற து. இவைதனித்தனியே பிர 
மாணங்களால்‌ நீரூபிக்கப்படுகின்றன, இவற்றில்‌ ஈம்மியற்கைக்‌ 
கமைந்த ஏதெனுமொரு பிரகாரத்தால்‌ பகவானிடத்தில்‌ பக்தியை 
(அன்பை) எவ்வளவுக்‌ கெவ்வளவு மிகுத்து மோக்ஷஜசுவரியத்தை 
௮.நுஸந்திக்கறோமோ அவ்வளவுக்‌ கவ்வளவு பகவானுடைய ஐசு 
வரியமாகிய இந்த பிரபஞ்சத்தைப்பற்றவும்‌ ஈமத பிரீதி விருத்தி 
யாகும்‌; ௮தையனுசரித்து ஈமது ஈடவடி.த்கைகளும்‌ விசாலப்பட 
வேண்டுமென்று ஈமது மதத்தின்‌ ஏற்றமான உபதேசம்‌, இதை 
யொட்டி புராணகதைகளில்‌ ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ராஸக்கிரீடை 
முதலிய விருத்தாக்தங்களில்‌ . மேல்பார்வைக்குக்‌ காணப்படும்‌ 
தோஷங்களுக்கு சமாதானங்கள்‌ சொல்லப்படுகின்றன, 


கடைசியதாகிய ஆராவது அத்தியாத்தில்‌ 8ழ்க்கூறிய படி 
களில்‌ வளர்ந்து வரும்‌ பக்தியோகத்தால்‌ அடையத்தக்க மோக்ஷ 
கந்த த்தின்‌ எல்லைகிலமாயிருப்ப தும்‌ இவ்வுலகிலிருந்தே அடையக்‌ 
கூடியதுமான பகவத்‌ கைங்கரியம்‌ கிரூபிக்கப்படுகறது. இதைச்‌ 
செய்வதுதான்‌ எல்லா சாஸ்திரங்களினுடையவும்‌ பரம உபதேசம்‌, 
அதாவது பரோபகாரமேனப்படும்‌ பகவதாராதனம்‌. ஸ்மிருதி 
முதலியவைகளில்‌ விதிக்கப்படும்‌ பொதுவான ஸநாதன தர்மங்‌ 


XV 


களும்‌ வர்ணாச்ரமதர்மங்களும்‌, யாகம்‌ முதலிய வைதிக தர்மங்‌ 
களும்‌ எல்லாம்‌ பரோபகாரத்தையே முக்கிய லக்ஷியமாகக்‌ கொண்‌ 
டிருப்பஅ, இங்கு பரக்கக்காட்டப்பட்டிருக்கிற து, பகவானுடைய 
மூதல்ரூபமே பிரபஞ்சம்‌ ( வினாவ ). அதற்குபகாரம்‌ 
செய்வதையே பகவான்‌ தன்னுடைய ஆரா தனமாகக்கொள்ளு 
கிறான்‌ என்று தை முதலியவற்றால்‌ தெரியவருகிற ௮. உலகத்துக்கு 
அவன்‌ உயிராய்‌ கிற்பவன்‌, உடலுக்குச்‌ செய்யும்‌ பணிவிடை 
உயிரையன்றோ சேருகிறது ! உலகத்துக்கு ஸந்தோஷம்‌ உண்டா 
வதால்‌ அவனுக்கும்‌ ஸந்தோஷம்‌ உண்டாகிறது. கோவில்களில்‌ 
அர்ச்சாரூபியான பகவானை ஆராதித்தா லும்‌ பரோபகா ரத்திலேயே 
முடிகின்றது. தானம்‌, தபசு, முதலியவையெல்லாம்‌ பரோபகாரம்‌ 
செய்யும்‌ வகைகள்‌. மனது வாக்கு சரீரம்‌ ஆயெ மூன்று கரணங்‌ 
களினாலும்‌ இத்தகைய பகவதாராதனத்தையே செய்யவேண்டிய 
தென்னதாயிற்று, பசோபகாரமே புண்ணியம்‌; பிறரைப்‌ பீடிப்‌ 
பதே பாவம்‌. தேவர்‌ கடன்‌ ரிஷகள்‌ கடன்‌ பிதிருக்கள்‌ கடன்‌ 
ஆயெ முக்கடன்களைத்‌ தர்க்க மனிதன்‌ கடமைப்பட்டிருக்கிறான்‌ 
என்று வேதத்தில்‌ கூறியிருப்பதும்‌ பசோபகாரக்‌ கடமையைப்‌ 
பற்றியதே. பகவானுக்கு சமர்ப்பிவிக்கக்கூடிய புஷ்பங்களெல்லா 
வற்றிலும்‌ மேற்பட்டது பரோபகார புஷ்பம்‌, ஒரு விருக்ஷம்‌ தன்‌ 
வேர்‌ முதல்‌ காய்ந்த இலை வரையிலுள்ள ஒவ்வொரு வஸ்துக்களைக்‌ 
கொண்டும்‌ பிறர்க்குதவும்‌ உபமானத்தினால்‌, ஸ்ரீ பாகவதத்தில்‌ 
வெகு அழகாய்க்‌ காட்டப்பட்டிருக்கும்‌ இப்பரமோபதேசம்‌ முடி 
வில்‌ வற்புறுத்தப்பட்டிருக்றெது, 

எனவே, விவேகியோானவன்‌ சாஸ்‌ திரஞானத்தைப்‌ பெற்றால்‌, 
காமம்‌ குரோதம்‌ முதலிய துர்க்குணங்களைப்‌ போக்க, சாந்தியை 
வளர்த்துத்‌ தனக்குறிய கருமங்களை தன்‌ பொறுப்பை யறிந்து 
செய்து, தானும்‌ பிறரும்‌ பகவா னஇடைமைகள்‌ அவன்‌ பிரயோஜ 
னத்துக்காக உள்ளவர்களென்று உணர்ந்து எல்லாவற்றையும்‌ 
பகவானுடைய விபூதிகளாகக்‌ கண்டு அவற்றில்‌ அறுகூலபுத்தியும்‌ 
சமதர்சனமும்‌ பண்ணி, ஆத்ம பரமாத்மஸ்வரூபங்களை அனுகூல 
மாகவும்‌ ஆகந்தமயமா கவுமனுபவித்து, எல்லா உயிர்களுக்கும்‌ உயி 
சான பரமாத்மாவிடத்தில்‌ அளவற்ற அன்பை மிகுத்த, அவனுக்‌ 


xvi 


கபசாரங்களாயும்‌ அவனுக்கு .அப்ரீதிகர்ங்களுமான செய்கை 
களை யொழித்து, அவனுக்குகப்பானவையும்‌ ஆரா தனரூபங்களு 
மான காரியங்களைச்‌ செய்து அவனோடு ஓக்க ஆநரந்திப்பதே 
மோக்ஷஸாம்ராஜ்ய மென்பதும்‌, அவற்றிலும்‌ பரோபகார மென்‌ 
னும்‌ பணிவிடையே அவன்‌ எல்லாவற்றிலும்‌ மேலான தாய்‌ உகந்த 
கைங்கரியம்‌ என்று எல்லா சாஸ்‌ திரங்களுடையவும்‌ உபதேசங்கள்‌ 
எல்லா ௮னுஷ்டானங்களுடையவும்‌ பரம பிரயோஜனம்‌ என்பதும்‌, 
அதுவே மோக்ஷாநந்தத்தின்‌ எல்லைகிலம்‌ என்பதும்‌ இவ்வுலக 
வாழ்க்கையிலேயே அது. அடையத்தக்கதென்பதும்‌ .இவ்வுபந்யா 
யஸங்களின்‌ திரண்ட உபதேசங்கள்‌ என்றதாயிற்று. 


க. ஸ்ரீநிவாஸாசாரியார்‌ . 


ஸ்ரீ: 
சரமானுஜ.தர்சனம்‌ 


1980 வருஷத்திய 
ருக்மணிஉபன்யாஸங்கள்‌. 
ணன்‌ அணக 
முதல்‌ அத்யாயம்‌. 
பீடிகை. 

ஸ்தீரா2ர_நஜ ஹிலாஷ நியொமாலிஉஷாதிஹ | 
௧௨90 கவ) கரடெகஷு விலாவை) பர்ஸ்ட்‌ | 
அதிஞர்களின்‌ கட்டளையை முன்னிட்டு ஸ்ரீராமானுஜ வித்‌ 
தாந்தத்தில்‌ செய்யவேண்டிய கடமைகளில்‌ முதலானதென்று 
விதிக்கப்பட்ட ித்தாந்தப்‌ பிரசாரமாகயெ இந்த கைங்கர்யம்‌ 
ஆரம்பிக்கப்படுகிற து, 
[சாஸ்திரப்‌ பிரசார பேதங்கள்‌, ] 


ஸாமான்யமாய்‌ காலமும்‌ தேசமும்‌ எப்படி மூன்று பாகங்க 
ளாகப்‌ பிறிந்திருக்கன்றனவோ அப்படியே சாஸ்திரங்களும்‌ உப 
தேசங்களென்றும்‌ வியாக்யொனக்களென்றும்‌ விசாரங்களென்‌ 
அம்‌ மூன்று வகையாகப்‌ பிரிந்தருக்கின்றன, ஈம்‌ தேசத்தில்‌ 
உபதேச சாஸ்திரங்களும்‌ வியாக்யொன சாஸ்திரங்களும்‌ அதேக 
ஆசார்யர்களால்‌ வெகுகாலமாகவும்‌ வெகு பிரகாரங்களாகவும்‌ 
பிரவர்த்தனம்‌ செய்யப்பட்டு வர்திருக்கின்றன, இக்காலத்தில்‌ 
விசார கிரந்தங்களுக்குத்‌ தான்‌ அதிக ஆதரவும்‌ அவகாசமும்‌ 
காணப்படுகின்றது. இதை யனுஸரித்து மதப்‌ பிரவசனங்கள்‌ 
நடைபெறவேண்டியதும்‌ அவசியம்‌, அப்படிச்‌ செய்வதில்‌ அவ்‌ 
வோ மதாசாரியர்களின்‌ உக்த்திகளை சர்தாூச்கும்போது அவை 
களின்‌ தாத்பர்யத்தில்‌ ஈமது திருஷ்டியை முக்யெமாகச்‌ செலுத்த 
வேண்டுமே யன்றி வெறும்‌ சப்தார்த்தங்களில்‌ அதிக கவனத்‌ 


2 ராமானுஜதர்சனம்‌ 


தைப்‌ புகுத்தலாகாத. இதுவேதான்‌ பெரியோர்களின்‌ உப 
தேசம்‌, எந்தவிஷயத்திலும்‌ அதிகமான தோஷஇிருஷ்டியுடன்‌ 
மனதைச்‌ செலுத்தக்‌ கூடாதென்றார்கள்‌. 
நவா. £_தீவ கக_வ)௦ கொஷ.டர ஷி வறு 8.8 | 
கலொஷெொஹ,) வி௨ ாபொ$வி அலி தர_நா௦ வகாபுடெக ॥ 


என்றார்‌ ஸ்ரீ குமாரில பட்டாசாரியார்‌. தோஷத்தைக்கண்டு 
பிடி க்கவேண்டுமென்னும்‌ தீவிரமான நினைவுடன்‌ ஒன்றையும்‌ பரி 
சலனம்‌ பண்ணலாகா து, ஏனென்றால்‌ அவ்வித மனோபாவ முடை 
யவர்களுக்கு அவ்விஷயத்‌ தில்‌ உண்மையில்‌ இல்லாத தோஷங்கள்‌ 
கூட கிறைந்திருக்கற மாதிரியாகப்‌ பிரகாசிக்கும்‌, என்று இதன்‌ 
பொருள்‌ | 
[| தர்சனங்களின்‌ பிரயோஜனம்‌ சாந்தி, ] 

எல்லா தர்சனங்களும்‌ ராகத்வேஷங்களை (ஆசை கோபம்‌ 
முதலியவற்றை) ஒழிக்கவேண்டுமென்றே முக்யெமாக உபதேசிக்‌ 
கின்றன, ஆகவே மதப்ரவர்த்தகர்கள்‌ தந்தம்‌ தர்சனங்களைப்‌ 
பரப்பும்‌ கிமித்தமாக காமக்ரோதங்களை வளர்ப்பார்களேயாடில்‌ 
இதைவிட ஆச்சரியபபடத்தக்க விஷய மொன்றில்லை. ஆனால்‌ 
அந்தந்த தர்சனங்களின்‌ மூல புருஷர்களின்‌ வார்த்தைகளை 
ஆலோசித்துப்‌ பார்த்தால்‌ ஒவ்வொருவரும்‌ தமது . தமது 
மதம்‌ ஸம்பக் தப்பட்ட மட்டில்‌ தர்சன நிமித்தமான மேற்கண்ட 
சாகத்வேஷங்க னில்லை யென்றே சொல்லியிருப்பது தெரியவரு 
கிறது. உதாரணமாய்‌ புத்த தர்சனத்தில்‌ மாத்யமிக விருத்தி, 
என்னும்‌ கிரந்தத்தில்‌ சான்காவஅபக்கத்தில்‌, 

ஹஹ உஹவெ தி யஹுவகெடா ஆவிஓ)டெக | 


உவா ஸிரொணாவி அவ) வ கத ௦௦ க) த | 


என்று காணப்படுகிறது. இதன்‌ அர்த்தம்‌, உள்ளது இல்லாத அ, 
உள்ள மில்லாத தம்‌, என்ற பக்ஷங்கள்‌ எந்த ஷஹித்தாந்தத்‌ தக்கு 
இல்லையோ அதற்குப்‌ பிறர்களால்‌ எக்காலத்திலும்‌ நிந்தை 
சொல்லமுடியாத, என்பதே, இதனர்த்தத்தை தீர யோ௫த்தால்‌ 
வேறு தர்சனங்களால்‌ தமது தர்சனத்துக்கு.ஒரு விரோதமும்‌ 


பீடிகை 8 


ஏற்படவில்லை யென்று இந்த கிரந்த கர்த்தா அபிப்பிராயப்படு 
வதாக விளங்குகறஅ, மேலும்‌, -. 

கட) வக்ஷ உ....கிவக்ஷ மாவாக 

வாஹா௦ 8 தாமிண$ வடிவாலாூ | 

நயா _நபெஷா நவிபெஷிவறு 


௯வக்ஷ்வா..கீ ஹூயஹயா ஹ_$_க8| 


தின்‌ ப௯்மென்றும்‌ எதிரி பக்ஷமென்றும்‌ ஒருவர்க்கொருவர்க்‌ 
கும்‌ நினைவுண்டாவதால்‌ வெகுவாய்‌ வாதங்களுக்கு பரஸ்பரம்‌ . 
விரோதமுண்டாகின்றது, எல்லா நியாயங்களையும்‌ அவைகள்‌ 7 
உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளும்‌ அர்ஹர்மதமோ வென்றால்‌ ஒரு 
வர்‌ திறத்திலும்‌ பக்ஷபாதியாகமாட்டாது, என்றதினால்‌ தம்மதத்‌ 
திற்கு வேறெதினாலும்‌ விரோதமென்னும்‌ வாஸனைகூட வர 
மாட்டாதென்று இவர்‌ எண்ணுகிறது ஸ்பஷ்டமாகிறது, இப்‌ 
படியே ஸ்ரீ சங்கர தர்சனத்திலும்‌ காணப்படுறெது, 


ஹஹிலாவை)வஹாஹு ெ௦.௮._கி_ரொ.நிஸி.தாகரு 39௦] 
வாஹாம௦ விரல ஜெ டோ சாமு _நவிற௩ஐ டு | 


துவைதவாதிகள்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஷித்தாந்தங்களின்‌ ஒழுங்கு 
களில்‌ உறுதியான தீர்மானத்தை உடையவர்களாயிருப்பதால்‌ 
அவர்களுக்குள்‌ விரோதங்களுண்டாகின்றன. அம்மதங்கள்‌ ஒன்றா 
அம்‌ நமது அத்வைத மதத்துக்கு ஒருவித விரோதமுமில்லை, 
என்ற மாண்டூக்ய காரிகைக்கு ஸ்ரீ சங்கரபாஷ்யமிருக்கும்படி , 
இப்படியில்‌ ராகத்வேஷங்களை முன்னிட்டு தங்கள்‌ தங்கள்‌ தர்சன 
நிமித்தமாகவே ஒருவர்க்கொருவர்‌ கலகப்பட்டிருக்கின்றார்கள்‌ 
அவர்களோடு ஆத்மைகத்வ (ஆத்மா ஒன்றே யென்ற) பக்ஷ 
மாகிற நம்முடைய வித்தார்தத்அக்கு ஒரு விதத்தாலும்‌ விரோத 
மில்லை. எப்படியென்றால்‌, ஒருவன்‌ தன தகை கால்களால்‌ அடி 
பட்டாலும்‌ தன்‌ கை தன்‌ கால்‌, என்னும்‌ கினைவினால்‌ தன்னை 
கோபிப்பதில்லை, அவ்விதமே மற்ற மதங்களினால்‌ நம்மதத்‌ 
தைப்பற்ற ராகத்வேஷங்களுண்டாக இடமில்லை, - அவையெல்‌ 
லாம்‌ ஈம்மதத்திலேயே முடிவை அடைவதினால்‌, என்று அர்த்தம்‌, 


A ராமானை தர்சனம்‌ 


இம்மாதிரி வசனங்கள்‌ எல்லா தர்சனங்களிலும்‌ காணப்படு 


கின்றன, 
| இதில்‌ ஸ்ரீ ராமானுஜ மதத்தின்‌ விசேஷம்‌, ] 
ஹவ_2௦ வலிஉ௦ஹ 


(இவை யெல்லாம்‌ பிரும்ஹ மேயன்றோ? நிற்கின்ற தெல்லால்‌ நெடு 
_ மால்‌) என்னும்‌ வேதத்‌ வாக்யத்தை யனுஸரித்து பிரபஞ்ச த்தில்‌ 
காணப்படுபவை யெல்லாம்‌ பிரும்ஹா த்மகம்‌ (பிரும்ஹத்தை ஆத்‌ 
மாவாக உடையவை) என்று உபதேசிக்கும்‌ நம்மிராமானுஜ தர்‌ 
சனத்தில்‌ நிலை பெற்றவர்களுக்கு எதைப்‌ பற்றவும்‌ சாந்தி உண்‌ 
டாவது நிச்சயமாகையால்‌ தர்சன நிமித்தமான ராகத்‌ வேஷங்க 
களுக்குக்‌ கொஞ்சங்கூட இடமில்லை யென்பது தானே விளங்கு 
கின்றது. பிரும்ஹாத்‌  மந்த்வ (பிரும்ஹம்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
உயிர்‌ என்னும்‌) ஞானத்தால்‌ சாந்தி உண்டாகும்‌ பிரகாரம்‌ பின்‌ 
னால்‌ விஸ்தரிக்கப்படும்‌, அவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ உயிர்‌ என்ற 
றிந்தால்‌ ஈமது உடம்பின்‌ அவயவங்களைப்போல்‌ நாமும்‌ பரஸ்‌ 
பரம்‌ அனுகூலர்களாகவே யிருக்கத்‌ தட்டில்லை, இவ்வர்த்தம்‌ 


ுரக௯9_1௦ ஹவ_ பபாஹராணி விஹி_தா.நி 8_நீஷிஷி? | 
ல கல்வ ஸ்வ_ஃபமாஹஞு3 யவஹூமசா௦ நஹ |] 


ஞானவான்களால்‌ எல்லா சாஸ்திரங்களும்‌ சாந்தியை உண்டு 
பண்ணுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகையால்‌ 
எவனுடைய மனது எப்பொழுதும்‌ சாந்தி (அமைதி)யை உடைத்‌ 
தாயிருக்கிறதோ அவனே எல்லா சாஸ்திரங்களையும்‌ அறித்தவ 
னாகிமுன்‌ என்னும்‌ இதிஹாஸ ஸமுச்சய வசனத்தினால்‌ விளக்கப்‌ 
படுகிறது. இதின்‌ பொருள்‌ மேல்‌ பக்த்தி யோகத்தைச்‌ சொல்லு 
மிடத்தில்‌ விவரிக்கப்படும்‌, 
ஸம்பிரதாயம்‌, பலவேறு ஸமயங்களையும்‌ அறிய வேண்டியது 
அவச்யம்‌, 

இதனால்‌ ௮தாவது எல்லா சாஸ்திரங்களும்‌ சாந்தியை ஸம்‌ 

பாதித்துக்‌ கொடுப்பதற்காகவே பிரிவர்த்தித்‌ இருக்கன்‌றன வென்‌ 


பீடிகை 5 


பதாலும்‌ எவன்‌ சாந்தனா யிருப்பானோ அவனே கைல சாஸ்திரங்‌ 
களையும்‌ அறிந்தவன்‌, ஏன்பதினாலும்‌ அனேக சாஸ்திரங்களை 
விசாரித்துப்‌ பார்த்தால்தான்‌ உண்மையான சாந்தி (அமைதி) 
உண்டாகும்‌, என்னும்‌ பொருளையும்‌ ' இந்த சுலோகத்துக்குக்‌ 
கொள்ளலாம்‌, ஆசையால்‌ பல ஸித்தாந்தங்களையும்‌ விமர்சித்துப்‌ 
பார்க்க வேண்டிய மிகவும்‌ அவசிய மென்பதும்‌ தெளிவாறெது, 

வரா விவெ௯௦ ஒலடெக விஷவிஷா.ம8 உ_0_52 | 

௪. நாவாஸி.த வரலர_நா௦ விஹா_நாட.கி உ. ஷிட.கி | 
வெவ்வேறு விதங்களான சாஸ்திரங்களாலும்‌ மதங்களாலும்‌ புத்தி 
யானது விவேகத்தை யடைறெது, அதாவது தெளிவை அடை 
கிறது, என்றபடி அவற்றைக்‌ கற்க பெரியோர்களை நாடாதவர்‌ 
களுக்கு அவர்களுடைய வித்யை அதாவ அபடிப்பு அதிகத்‌ தெளி 
வையடைகிறதில்லை, என்று வாக்யபதி என்னும்‌ கிரந்தத்தில்‌ இப்‌ 
படி சொல்லப்பட்டிருக்றெ து. 

[| தன்‌ பனுச்தற்னன்‌ ஆவச்யகதை] 

இப்படி பல சாஸ்திரங்களின்‌ பராமர்சத்தோடு தன்னறிவும்‌ 
கூடினால்‌ தான்‌ படிப்பு பிரயோஜன முடையதாகும்‌, 

யு நாஹி நிஜா ஷஞூா செவல வெஹாபம[-0_6 | 

_நஹஜார_நா.கி ாஹா௯5.4௦ உவஷீ__)வாகாஷ௦ஃயயயா || 

(மஹரபாரதம்‌) 
என்றெபடியே எவனுக்கு ஸ்வயமாக ஞானமில்லையோ கல்வியை 
மட்டும்‌ ஏராளமாகக்‌ கற்றிருக்கன்றானோ அவன்‌ சாஸ்திரார்த்தங்‌ 
களை யறிந்தவனாகான்‌, சமைக்கப்பட்ட உணவின்‌ ரஸத்தை 
அதைப்‌ பரிமாறும்‌ கரண்டி எப்படி உணராதோ அவ்விதமே 
இவனும்‌ தன்‌ படிப்பின்ஸாரத்தை அறியமாட்டான்‌, 
[த்ர்தம்‌ மதங்களில்‌ நிலை, | 

ஹித்தாந்தங்கள்‌ நாளடைவில்‌ வளர்ந்‌ தவர்திருப்பதும்‌ இக்‌ 
தப்‌ பிரகாரங்களில்‌ தான்‌, பலவேறு சமயங்களையும்‌ சாஸ்திரங்‌ 
களையும்‌ கற்றுணர்ந்‌ அ தம்‌ புத்தியையும்‌ உபயோகப்படுத்திசாந்தி 


6 ராமானுஜ தர்சனம்‌ 


யுடன்‌ பராமர்சித்து ஒரு பக்ஷத்தில்‌ கிலைபெற்றே பெரியோர்கள்‌ 
தந் தாமுடைய மதங்களைப்‌ பிரவர்த்தனம்‌ செய்தவர்‌ திருக்றொர்‌ 
கள்‌, ஒருவருக்குத்‌ தாம்‌ கொண்ட மதத்தில்‌ உறுதியான நிலை 
வேண்டியது இன்றியமையாதது, இல்லையாகில்‌ அவருக்கும்‌ 
அவர்‌ மதத்துக்கும்‌ யாதொரு மதிப்பும்‌ கிடையாது, 


வக்ஷொயொஜூ -தரஅயெ_ந ௮8 கரவு ஸஹ நிவ ஸெஜ | 
ஹாறயெ,ஷறா.கர ஹு ஜீடெசொல௨]வகாரிலி3 | 
ஹவஷிஸஹவொ 8-இவட1ா? கூஜிலெகொவி ுற-ுஐ.யீ2 | 
அராஹிடெகாயஹஉாச-இலஸவெடா௱வலொய ஹஸாஃலிூரறு | 


இதன்‌ பொருள்‌, ஒருவன்‌ தான்‌ அங்கேரித்த பக்ஷத்தைச்‌ 
கொஞ்ஐங்கூட பயப்படாமல்‌ தாங்க நிற்கவேண்டும்‌, தனக்கு 
உபத்திரவம்‌ செய்பவர்களுக்குப்‌ பயந்தால்‌ தன்மதமும்‌ நிற்காது. 
நடுவில்‌ தன்‌ பகுத்தறிவையு மிழச்‌ துவிடும்படியான நிலைமையும்‌ 
வந்துவிடும்‌. உலகத்தில்‌ மூர்க்கர்களே அதிகம்‌, பரிசுத்தமான 
ஞானத்தை யுடையவன்‌ ஏதோ ஒரிடத்தில்‌ ஒருவன்‌ காணப்படு 
வான்‌, சூர்க்கர்களால்‌ இடைவிடாமல்‌ வெருட்டப்பட்டாலும்‌ 
எவன்‌ அசையாம்லிருக்கிறானோ அவனே புத்திமானாவான்‌, என்று, 

இப்படிகளில்‌ குமாரில பட்டாசாரியராலும்‌ ஸ்ரீ வேதாந்தா 
சாரியாராலும்‌ சொல்லப்பட்ட லோக நியாயங்களை யனுஸரித்தே 
மதப்பிரவர்த்தகர்களான மூல புருஷர்களா லும்‌ அவர்‌ பின்னோர்க 
ளாலும்‌ ஹித்தாக்‌ தங்கள்‌ பிரசுரம்‌ செய்யப்பட்டு விருத்தி படை 
ந்து வந்திருக்கின்றன. 

[ அப்பியாஸமும்‌ ஸம்பிரதாயமும்‌. ] 

இவ்விதமாக பிரவர்த்திக்கப்பட்டேருகற பல மதங்களில்‌ 
அவரவர்‌ களுக்குத்‌ தந்தம்‌ மதங்களில்‌ ருசியும்‌ ஸ்திதியும்‌ உண்டாவ 
தற்குக்‌ காரணம்‌ பால்யம்‌ முதற்கொண்டு அவர்களுக்கு உண்டா 
கும்‌ அப்பியாஸமும்‌ தகப்பன்‌ முதலான முறையில்‌ வந்திருக்கும்‌ 
ஸம்பிரதாயமுமே, இது ஸஹஐவித்தமாயிருக்கறது, அவ்வோ 
மதங்களிலேயே ஈம்பிக்கைகொண்டு அவற்றை அனுஷ்டித்து ' 
வருபவர்களுக்கு அபேக்நித பலம்‌ அவச்யம்‌ ஸித்திக்கும்‌, என்‌ 


பீடிகை T 


பதும்‌ நிச்சயம்‌ இதுவே பெரியோர்களின்‌ கொள்கை, இதற்கு 
உசிதமான காரணமிருக்கிறது, - எப்படியென்றால்‌, உபனிஷ்த்‌ 
க்களில்‌ பலவிடங்களில்‌ மனிதன்‌ காமமயனென்றும்‌ ஆசை 
மயனென்றும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு 
வனும்‌ தான்‌ எதில்‌ ஆசைகொள்கின்றானோ அதன்‌ உருவாகவே 
ஆகின்றான்‌ என்றர்த்தம்‌. அவன்‌ காமத்துக்கு அனுகுணமாகவே 
அவனுடைய மனதும்‌ வாக்கும்‌ சரீரமும்‌ தங்கள்‌ தங்கள்‌ வேலை 
களைச்‌ செய்னெறன. அவ்வியாபாரங்களின்‌ பலங்களும்‌ அக்தக்‌ 
காமத்தையே அனுசரித்து வருமென்பதும்‌ தெளிவாகிறது, 
இதையே பகவானும்‌ ஸ்ரீ தையில்‌ 


ஹகாா ந ஈஒவாஸவ_ஸ ஸ்ர்லாஹவ.தி மாற_க | 
ஸ்ரூலா8யொ?ய௦ வாாஷ$ யொய௮ 98 ஸஹஸஹணவஸ || 


என்‌ நருளிச்‌ செய்தார்‌, இதனர்த்தம்‌, ஓ பாரதனே | எல்லாருக்‌ 
கும்‌ தங்கள்‌ தங்களுடைய ஸத்வகுணத்‌அக்குத்‌ தக்கபடி சரத்தை 
யுண்டாகிறது, எவனுக்கு எந்த விஷயத்தில்‌ மிகுர்த சிரத்தை 
யிருக்றதோ அவன்‌ அதன்‌ உருவமாகவே ஆகிறுன்‌, அதை 
நிறைவேற்றிக்கொள்வதொன்றிலேயே அழ்ந்திருக்கிறான்‌, என்று, 
[மாண்டூக்ய காரிகையிலும்‌] 
ய௦மாவ௦ உயாுுயெஷஷ்‌) _த௦ஹாவ௦ ஹத வஸு) தி | 


௦ வாவ_தி வஹல-இகா£ாஹெள கத்‌ ர ஹஹ8ுவெ.கி-௧௦ || 


எந்த விஷயம்‌ ஒருவன்‌ மனதுக்குப்‌ பிரசாசமாகிறதோ அதையே 
அவன்‌ எங்கும்‌ காண்கிறான்‌, அதாகவே ஆய்விடுகிறான்‌. பிறகு 
அதையே காப்பாற்றுகிறான்‌. அதிலேயே அகப்பட்டுக்கொண்டு 
கடைசியாய்‌ அதையே சேர்ந்துவிடுகிறான்‌, என்று சொல்லப்‌ 
பட்டது. ஆகையால்‌ இவ்விதமாக நல்வழிகளில்‌ சிறுவயது முதல்‌ 
உண்டாகும்‌ பாவனையே மனிதனுக்கு மேன்மேலும்‌ நன்மையைக்‌ 
கொடுக்கத்‌ தகுந்ததென்று விசதமாதகிற அ. 
[அப்பியாஸம்‌ அல்லது ஸம்ஸ்கா ரத்தின்‌ பிறிவுகள்‌ ] 

இத்தகைய பாவனை அல்லது பழக்கத்துக்கு ஸம்ஸ்கா ரமென்‌ 

அம்‌ அப்யாஸமென் னம்‌ பெயர்கள்‌ சொல்லப்படுகின்றன, இது 


8 ராமாஜைதர்சனம்‌ 


தான்‌ எல்லா மதங்களுக்கும்‌ அடிப்படையாகப்‌ பல படிகளில்‌ 
உபதேக்கப்படுகிற த, அவற்றை மூன்று வகுப்புகளாகப்‌ பிரிக்‌ 
கலாம்‌, அவையாவன : ஸகல உபசமபாவனை, ஆத்மா தவிற 
மற்ற எல்லாவற்றினுடையவும்‌ உபசமபாவனை, ஸகலப்பிராப்தி 
பாவனை, என்றபடி, 

இவற்றில்‌ முதலிரண்டும்‌ உலகத்திலிருப்பதெல்லாம்‌ அக்க 
மயம்‌, ஆகையால்‌ அவை நமக்கு பிரதிகூலமானவை, அவற்றை 
யெல்லாம்‌ ஒழிப்பதே பரம புருஷார்த்தம்‌, என்று உபதேசிக்‌ 
இன்றன. அதில்‌ முதலாவதான ஸகல உபசமபாவனை யென்பது 
ஆத்மா, என்று ஒரு வஸ்‌ அவை ஓப்புக்கொள்வது கூட அக்கமான 
தால்‌ ௮அவும்‌ இல்லாத தெசையான ஸர்வ சூன்ய கிர்வாணமே 
நாம்‌ அபேக்ஷிக்க வேண்டிய பரமபுருஷார்த்த மென்று உபதே 
சிக்கும்‌, அது பைளத்தாதி மதங்களின்படி, இரண்டாவது 
பாவனை அத்வைதமதங்களுக்குச்‌ சேரும்‌, அதில்‌ ஆத்மா மட்டும்‌ 
உண்மையிலுள்ளஅ. ஸ்வபாவத்தில்‌ ௮ அனுகூலமான அ. 
மற்றப்படி பிரபஞ்சம்‌ மாயையும்‌ பிரதி கூலமுமான து தான்‌, 
அதை உபசமனம்‌ பண்ணுவ௮ (ஒழிப்பது) தான்‌ ப.ரமப்ரயோ 
ஜனம்‌, அத தான்‌ மதத்தின்‌ பரம உத்தேசம்‌, 

மூன்றாவதான ஸகலப்பிராப்த்தி பாவனையானது எல்லாரும்‌ 
எல்லா வஸ்துக்களும்‌ பசகவானுடைமை, அவன்‌ பிரயோஜனத்‌ 
அக்காகவே இருக்கின்றன. என்றுபதேசிப்பதினால்‌ இதன்‌ படியில்‌ 
எல்லாம்‌ அனுகூலதமமாயும்‌ ஸ-ுகமயமாகவும்‌ காணப்படுகின்றன, 
இதை யனுசரித்தே பிரவிருத்திகளும்‌ உண்டாகின்றன, எனவே 
முதலிரண்டு ஹித்தாந்தங்களையும்‌ விராச ஷித்தாக்தங்க ளென்‌ 
அம்‌ மூன்றாவதை விகாஸஹித்தாரக்த மென்றும்‌ சொல்லக்குறை 
யில்லை, 

[ ஸ்ரீராமானுஜ மதத்தில்‌ பாவனை ஸம்ஸ்காரம்‌] 

இம்மூன்றாவது மார்க்கம்‌ ஸ்ரீ ராமானுஜ ஹித்தார்தமாகிறது, 
சாஸ்திரங்கள்‌ ஜீவாத்மாவின்‌ ஸ்வரூபத்தை ஸர்வகாமாவாப்த்தி 
மமர்த்தன்‌, அதாவது ஸர்வபோகங்களையும்‌ அனுபவிக்கும்‌ யோக்‌ 
யதையுடையவன்‌, என்றும்‌ பரமாத்மாவின்‌ ஸ்வரூபத்தை ஸர்‌ 
வாத்மா, எல்லாவற்றுக்கும்‌ உயிர்‌, என்றும்‌ ஸர்வசரீரீ எல்லாவற்‌ 


பீடிகை 9 


றையும்‌ தன்‌ உடலாக உடையவ னென்னும்‌ முறை யிடுகின்‌ றன. 
பூர்வமீமாம்‌ ஸகர்களும்‌ ஜீவனுடைய இந்த ஸ்வரூபத்தை ௮ங்‌£ 
கரித்திருக்றொர்கள்‌. இவ்விரண்டு ஸ்வபாவங்களை மட்டும்‌ ஆலோ 
சத்துப்‌ பார்த்தாலும்‌ நாம்‌ எப்படி யிருக்கவேண்டும்‌, என்ன 
செய்ய வேண்டும்‌, எதை அடைய வேண்டும்‌, என்பவைகளில்‌ 
பாவனை எத்தகையதாக விருக்க வேண்டிய தென்பது தெளி 
வாகும்‌, இப்படி ஸர்வானு கூல்ய பவானை எவனுக்கு த்ருடமாக 
விருக்றெதோ அவனே மஹா புருஷன்‌, மஹோதாரன்‌. அவதார 
புருஷன்‌, என்று கொண்டாடப்‌ படுவான்‌, ஏனெனில்‌, இரந்த 
பாவனை ஒருவனுடைய தேகத்தில்‌ அவயவங்கள்‌ பரஸ்பரம்‌ 
.அவேஷமில்லாமல்‌ பரஸ்பர உபகாரத்தையே அபேக்ஷித்துக்‌ 
கொண்டு ஆத்மாவுக்கு ஆனந்தத்தைக்‌ கொடுக்க உத்தேடத்துத்‌ 
தமது வியாபாரங்களை நடத்துவது போலவும்‌ ஆத்மாவுக்குச்‌ 
சேர்ந்த தெல்லாம்‌ நமக்கும்‌ சேர்ர்ததென்அ பாவிச்குமாப்போல 
வும்‌ மனிதனுக்குப்‌ பிறர்‌ திறத்திலும்‌ பகவான்‌ திறத்திலும்‌ ஈடக்க 
வேண்டுமென்று இம்மதத்தில்‌ ஹித்திக்கிறது. இவ்வழியில்‌ ஈடப்‌ 
பவன்‌ ஸம்ஸாரதெசையிலு்‌ மோக்ஷதெசையிலும்‌ ஒக்க இந்த 
பாவனையின்‌ பலமாக பாமாத்மாவுக்கு ஸமனாய்‌ பரமாத்மாவாக 
வேயும்‌ ஆய்விடுவான்‌, இந்த ஹித்தா தத்தை ஸ்தாபித்த மஹா 
புருஷலுடைய கெம்பீர மனோபாவத்தைப்பற்றி அதிகமாகச்‌ 
சொல்லவேண்டுவதில்லை, 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌. 
கர்மயோகம்‌. 
[கர்மங்களுக்குக்‌ காரணம்‌, நான்குவித வாதங்கள்‌.] 
செஹா-தாகி வாஷிஸமாஷெ ) ௧8 - தவம விவிவ) த | 
௯8_கிரயா_கயா$உரஷ ௦ பாண வாவ ஹ8_௧௦ | 


பரம புருஷார்‌ த்தத்தை வேண்டுகிறவர்கள்‌ முதலில்சேஹமே 
ஆத்மா என்று நினைக்கும்‌ பிராந்‌தியைக்‌ கழிக்கவேண்டும்‌, அதன்‌ 
பொருட்டு கருமம்‌ என்பதின்‌ உண்மை இங்கு விவரிக்கப்படுறெ து, 
கருமமாவ அ, செய்யப்படும்‌ காரியம்‌. ஜன்மார்திரங்களில்‌ செய்‌ 
யப்பட்டவைகளுக்கு அதிருஷ்டமென்று பெயர்‌, அவைகளில்‌ 
புண்யம்‌, பாபம்‌ என்னும்‌ பிரிவும்‌ எல்லாராலும்‌ ஒப்புக்கொள்ளப்‌ 
பட்டது, மனிதனுடைய காரியங்களின்‌ பலங்கள்‌ நான்குவித 
மான காரணங்களினால்‌ உண்டாகின்றனவென்று அவ்வோர்‌ பெரி 
யோர்கள்‌ சொல்லுஇரர்கள்‌. 


அ_க1கெலஜி௯ ஹலாவா£உா சாலா வ௱ற௱ஷ.கராற_த$ | 
ஹுயொமெகெகிதகிவஷி ஹஊூ௦ குல வாய || 
(யாக்ஞவல்க்கியஸ்மிருதி,) 
அதில்‌ சிலர்‌ மனிதனின்‌ பிரயத்தினமில்லாமல்‌ ஸ்வபாவம்‌ ௮ல்‌ 
ல. இயற்கையினாலேயே அந்தந்தக்காரியங்கள்‌ ஸம்பவிப்பதாகச்‌ 
சொல்கிறார்கள்‌. சிலர்‌ தெய்வத்தினால்‌ என்பார்கள்‌. மற்றும்‌ 
சிலர்‌ காலமே காரணமென்றும்‌ வேறு இலர்‌ அவனவனுடைய 
புத்தி பூர்வமான பிரயத்தினமே சகல கார்யங்களுக்கும்‌ பலன்‌ 
களுக்கும்‌ காரணமென்னும்‌ உறைக்கின்றார்கள்‌. எனவே காரணத்‌ 
தை நிர்வஹிப்பதில்‌ தெய்வமென்றும்‌ ஸ்வபாவமென்றும்‌ கால 
மென்றும்‌ புருஷப்‌ பிரயத்தினமென்றும்‌ நான்குவித வாதங்கள்‌ 
ஏற்பட்டிருக்கன்றன, இவை ஒன்றொன்றும்‌ ஸ்வதந்திரமாய்‌ 
வேறொன்றையும்‌ உதவியாக எதிர்பாராத காரணங்களென்று அம்‌ ! 
தந்த வாதிகளின்‌ நிர்வாகம்‌, இவற்றில்‌ ஸ்வபாவவா தத்துக்குப்‌ 


கர்மயோகம்‌ 11 


புருஷப்‌ பிரயத்தனவாதம்‌ நேர்‌ விரோதமானது என்பது பிரகாச 
மாய்த்‌ தெரிகிறது. ்‌ 
| ஸமுச்சய (கூட்டு) வாதமே நம்‌ ஸம்பிரதாயம்‌, ] 

நம்‌ பெரியோர்கள்‌ காரியங்கள்‌ பலங்கள்‌ உண்டாவதற்கு 
இந்த நான்கு காரணங்களும்‌ சேரவேண்டுமென்று அவைகளை 
யெல்லாம்‌ அங்கீகரித்திருக்றொர்கள்‌. சாஸ்திரங்கள்காரணதச்தைத்‌ 
தீர்மானிக்க மூன்றுவித யுக்திகளைச்‌ சொல்லும்‌, பாதம்‌ (தடை) 
என்றும்‌ விகல்பம்‌ (இகாவத அதாவது என்பத) என்றும்‌ ஸமுச்‌ 
சயம்‌ (எல்லாம்‌ கூடின இ) என்றும்‌, எனவே நம்‌ பெரியோர்கள்‌ 
அங்கீகரித்தது ஸமுச்சய பகஷமாகும்‌, இவை யெல்லாமே 
சேர்ந்து தான்‌. ஒருகாரிய முண்டாகவேண்டு மென்பதற்கு ஒரு 
நியாயமுண்டு, இத ஸ்மிருதிகளில்‌ ஏற்கனவே சொல்லப்பட்‌ 
டுள்ளஅ. அதாவது ? 

யயாஹெகெ.ந அகெரண அரர்ய ஹு ம.கில_வெ௯ | 

ஹஊவ௦ வராஹ காரறெண விநாடெவ௦ நஹி) கி. | 
ஒரே சக்கரத்தினாலேயே ரதம்‌ எப்படி ஓடமாட்டாதேோ அப்‌ 
படியே தைவத்தின்‌ உதவி யில்லாமல்‌ மனுஷியப்‌ பிரயத்தின த்தி 
னால்‌ மட்டுமே காரியம்‌ பலம்‌ ஹித்திக்காது என்று, இந்த வசனம்‌ 
_ தைவமும்‌ ஒரு காரணமென்பதற்கு பிரமாணம்‌, இதற்கு ஒரு 
உதாரணமும்‌ இப்படிச்‌ சொல்லப்பட்டது. 


௦ ( ௦ 
உரஷய ஹாம்‌ ஹு கயொூ ய8யொஹ- வ) ஐநடபநொ$ | 


விபெஷெொ ஷீய_1விஷா.௩ ஹெளலா மராறொ ம) ஹஸ்வா௦|| 
பதிவிரதையும்‌ ஸாதுவாயுமுள்ள ஒரேஸ்திரீபெற்ற இரட்டைக்‌ 
குழர்தைகளிலும்‌ பராக்கிரமம்‌ ஞானம்‌ மங்களங்கள்‌ ஆரோக்கியம்‌ 
ஸம்பத்து முதலியவைகளும்‌ வித்தியாசம்‌ காணப்படுகின்ற தல்‌ 
லவா ? என்று, ஆனாலும்‌ புருஷப்பிரயத்னம்‌ முக்யெமென்றும்‌ 
அதில்‌ ஸூசிப்பிக்சப்படுகிற ௮. ஏனென்றால்‌, 

டெவெ வாா௱ஷகாறெவ ௯5_ஹிலிவ...)வஹிடதா | 

அதெ விவ) ௧5௦ வெணா-ுஷ வெளவ_லெஹீ௯௦| 


12 ராமானுஜதர்சனம்‌ 


என்கிறபடியே தைவீகமாயும்‌ புருஷப்பிரயத்தினத்தாலும்‌ ஒரு 
காரியம்‌ ஹித்திக்கு மென்பதில்‌ தைவீகமென்பது புருஷன்‌ தன்‌ 
மூன்‌ ஜன்மத்தில்‌ தான்‌ புத்திபூர்வமாகச்‌ செய்த காரியத்தின்‌ 
பலன்‌ இப்போது வெளிப்படையாவ அ தானே ? 

இப்படியே முதற்‌ கூறிய மூன்று பக்ஷங்களிலும்‌ உதாஹர 
ணங்களைப்‌ பார்த்தால்‌ இர்தப்‌ பிரகாரமே பலாபல ஹித்தி 
கள்‌ உண்டாகின்றனவென்ப து தெரியவரும்‌. புராணகதைகளில்‌ 
பலவிடங்களில்‌ இவ்வர்த்தம்‌ விளக்கப்படுகின்ற ௪, இவ்விஷயத்‌ 
தில்‌ ஈம்‌ பூர்வாசாரியர்கள்‌ அஅச்ரஹித்த மார்க்கமே பிரகாசப்‌ 
படுத்தப்படுகிற த, 


| அதிருஷ்டமான கருமத்துக்கு திருஷ்ட ஸாமக்ரீகளின்‌ 
ஆவச்ய கதை] 

அதுதான்‌ முன்‌ சொன்ன ஸமுச்சய பக்ஷம்‌. இதில்‌ முக்யெ 
மாய்த்‌ தெரிந்துகொள்ள வேண்டியது அதிருஷ்டம்‌ அல்லது 
தைவீகமென்பது திருஷ்டங்களை (இப்போது காணப்படும்‌ கருவி 
செய்கை முதலியவைகளை)க்‌ கொண்டேதான்‌ காரியத்தைச்‌ செய்‌ 
கிறதென்பதே. பொதுவாய்‌ புண்ணியமென்றும்‌ பாபமென்றும்‌ 
அதிருஷ்டமென்றும்‌ தைவமென்றும்‌ . சொல்லப்படுகிற எல்லா 
காரியங்களுக்கும்‌ (பலன்களுக்கும்‌) கருமமே காரணமென்பதை 
சார்வாகர்கள்‌ தவிற மற்ற எல்லா வித்தாந்திகளும்‌ ஒப்புக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. அத்தகைய கருமமும்‌ இப்போது காணப்‌ 
படும்‌ மனுஷ்யப்‌ பிரயத்தினம்‌ முதலிய கருவிகளை சம்பாதித்‌ தக்‌ 
கொண்டே தன்‌ காரியத்தைச்‌ செய்கிறதென்று கருமத்தை (செய்‌ 
கை யாகம்‌ முதலியவற்றை) முக்கியமாகக்‌ கொண்ட கருமப்‌ பிரா 
தான்ய வாதிகள்‌ கூறுகிறார்கள்‌. 

நிருபகர்களான ஆஸ்திகர்கள்‌ சொல்லுவது என்னவென்றால்‌ 
திருஷ்ட ஸாமக்ரீ அதாவது நாம்‌ பார்க்கும்‌ பிரயத்தினம்‌ வஸ்து 
வின்‌ சேர்க்கை முதலியன குறைவாக விருந்தால்‌ அது பூர்த்தி 
யாக நேரிடும்‌ வரையில்‌ அதிருஷ்டமென்பது தன்‌ காரியத்தைச்‌ 
செய்துமுடிக்கக்‌ தகுந்த சமயத்தை எதிர்பார்த்துக்‌ கொண்டு 
தூரத்தில்‌ கிற்குமென்று, இதற்கு மீமாம்ஸா சாஸ்திரத்‌ இல்‌ கியா 


கர்மயோகம்‌ 18 


யம்‌ ஒன்று சொல்லுவதுண்டு, அதுதான்‌ சித்‌. ராதிகரண நியாயம்‌, 
என்பது, அதாவது, பசுவை வேண்டுகிறவன்‌ இத்ரா, என்னும்‌ * 
யாகத்தைச்‌ செய்யவேண்டும்‌. யர்கம்‌ முடிந்த உடனே அதன்‌ 
பலமாகிய அதிருஷ்டம்‌ உண்டாய்விடுகிறத, அதற்கு இந்த ஜன்‌ 
மத்திலேயே இப்போதே பலத்தைக்‌ கொடுக்கக்கூடிய சக்தியிருக்‌ 
கிறத. ஆனால்‌ அதற்கு வேண்டிய திருஷ்டஸாமக்ரீகள்‌ (பிரத்தி 
யக்ஷத்தில்‌ காணப்படும்‌ காரியங்கள்‌ வஸ்துக்கள்‌ முதலியன) முழு 
வதும்‌ நேர்ந்துவிட்டால்‌ ௮து இப்போதே பசுவாகிற பலத்தைக்‌ 
கொடுத்துவிடும்‌. இல்லாவிட்டால்‌ காத்திருந்து வரப்போகும்‌ 
ஜன்‌ மங்களில்‌ தகுந்த காலத்தில்‌ அதைத்தரும்‌, என்று நிச்சயிக்‌ 
கப்பட்டிருக்கிறது. ஆகவே, திருஷ்டஸாமக்ரீயை அபேக்ஷிக்கா 
மல்‌ அதிருஷ்டம்‌ ஸ்வயமாகவே தன்‌ காரியத்தைச்‌ செய்தவிடு 
மென்றால்‌ ௮௮ இந்த மீமாம்ரை நியாயத்துக்கு விரோ திக்கும்‌, 


அதிருஷ்டமே திருஷ்டஸாமக்ரீ (வஸ்‌ அக்‌)களையும்‌ சம்பாதித்‌ 
அக்கொண்டு தன்‌ காரியத்தைச்‌ செய்யலாமே யென்றால்‌ ௮து 
மனிதனை விதிநிஷேத (கட்டளை தடை) ரூபமான சாஸ்திரங்களுக்‌ 
குக்‌ கட்டுப்படாதவனாகச்‌ செய்துவிடும்‌, ஏனென்றால்‌ இந்தப்‌ 
பக்ஷத்தில்‌ தண்ணீர்‌ பிரவாஹத்தில்பரவசனாக அடி த்‌ அக்கொண்டு 
போகப்படுவதுபோல்‌ மனிதன்‌ கர்மப்பிரவாஹத்திலும்‌ பர 
்‌ தந்‌ தரனாய்‌ கொண்டுபோகப்படுவான்‌, என்று ஹித்திப்பதால்‌ 
அவன்‌ தன்‌ காரியம்‌ ஒன்றுக்கும்‌ உத்தரவாதியாக முடி 
யாது, இப்படிச்‌ சொன்னால்‌ அதிருஷ்ட வாதத்துக்கும்‌ ஸ்வ 
பாவ வாதத்துக்கும்‌ ௮தாவதுமனிதனுடைய சம்பந்த மில்லாமலே 
விதியினால்‌ அவன்‌ காரியங்கள்‌ நடக்கின்றன, என்னும்‌ நியதி 
வாதத்துக்கும்‌ ஒரு வித்தியாசமு மில்லாமற்‌ போய்விடும்‌ 
இதில்‌ மனிதனுடைய ஸ்வதந்திரமான பிரவிருத்தி (முய 
ற்சி)க்கு ஒரு உபயோகமுமில்லை. விதிகிஷேதரூபமான சாஸ்‌ 
திரங்களுக்கு விஷயமும்‌ (ஆளும்‌) ஒரு வருமில்லை. இடம்‌ (தேசம்‌) 
காலம்‌ முதலியவைகளைப்‌ பற்றச்செய்யப்படும்‌ வ்யவஸ்தை (ஒழு 
ங்கு) களுக்கும்‌ அவகாசம்‌ கிடையாத. எங்கும்‌ சோம்பேரித்‌ 
தனமே தலையெடுப்பதற்கு இஅ முக்கிய ஹேதுவாய்விடும்‌, 


14 ராமானுஜ தர்சனம்‌ 
ஹவ்‌ வர தாசி )௦ பமாஹாவொஉடு _ந-மச்தி_தி£ | 
சூலவ)௦ ஜெறாகாலாகி அியதுவ)வ ஹி.கி$ | 
| கியாயாசாரியர்களின்‌ நிர்ணயம்‌] 


இவ்விஷயத்தில்‌ நியாயாசாரியரான உதபனாசாரியர்‌ தமது 
ந்யாயகுஸ-மாஞ்ஜலி, என்னும்‌ ரெர்த த்தில்‌ (1-88-58-ல்‌) கூறியி 
ருப்பதாவது 2 ஒருகாரியத்‌ அக்கு வேண்டிய திருஷ்டஸாமக்ரீகள்‌ 
நிறைந்திரார்தால்‌ அதிருஷ்டத்துக்கு ஒருக்காலும்‌ வைகுண்யம்‌ 
(பலம்‌ கொடாதிருத்தல்‌) நேரிடாஅ. அத்தை திருஷ்டங்களான 
வஸ்‌ தக்களை சைளகரியமாகக்‌ கூட்டுவதே அதிருஷ்டத்தின்பிரயோ 
ஜனம்‌. இல்லாவிட்டால்‌ ஒரு வஸ்‌ அவைத்‌ துண்டு துண்டாக விபா 
கம்‌ செய்யக்கூடிய கருவிகளும்‌ காரியங்களும்‌ இருக்கும்போ அ 
அந்த வஸ்து துண்டுகளாகாமலிருக்க வேண்டி வரும்‌. இது ஸம்பவி 
யாது, இப்படி வேறு உதாஹரணங்களையும்‌ காணலாம்‌. மேலும்‌ 
நமது அனுபவத்தில்‌ விரைகளை விதைக்கும்போத அவைகளின்‌ 
(பாகஜாதி விசேஷங்களை) பக்குவம்‌ ஜாதிமுதலியவைகளை அனுசரித்‌ 
தல்லவோ அவைகளைப்பற்ற கிருஷி முதலியகாரியங்களை ச்‌ செய்கன்‌ 
றோம்‌. ௮ தன்மேல்‌ கிருஷி பலிப்பஅ அதிருஷ்டத்தின்‌ காரியமாக 
அம்‌ திருஷ்டங்களான (காணப்படுமவைகளான) விரை அதன்‌ ஜாதி 
பக்குவம்‌ புருஷப்பிரயத்தினம்‌ முதலியவைகளை யெல்லாம்‌ சேர்த்‌ 
அக்கொண்டுதான்‌ அதிருஷ்டம்‌ வேலை செய்கிறது. இப்படியே 
தான்‌ பிரஜைகளும்‌ உண்டாகின்றன, ஆனால்‌ ஸ்ருஷ்டி முதலிய 
காலங்களில்‌ அதிராஷ்டத்தால்‌ மட்டும்தான்‌ முதல்‌ ஸ்ருஷ்டிகள்‌ 
உண்டாகின்றன. : அப்போது திருஷ்டஸாமக்ரீ ஒன்னுமில்லை, 
அதிருஷ்டத்தினலேயே அவ்விசேஷங்கள்‌ சேர்ந்து காரியங்கள்‌ 
உண்டாகின்றன. அதற்குப்பிறகும்‌ இப்பொழுதும்‌ அதிருஷ்டத்‌ 
தோடு திருஷ்டங்கள்‌ கூடியே காரியங்கள்‌ சம்பவிச்கவேண்டும்‌, 
இல்லாவிட்டால்‌ அதே நியாயத்தைக்கொண்டு சிருஷி முதலிய 
லெள£க வியாபாரங்களும்‌ தடைப்பட வேண்டிவரும்‌, லோக 
ஹித்தமான கார்ய காரண பாவமும்‌ ஒரு நிலை (வ்யவஸ்தை)யில்‌ 
நில்லாத, எனவே, அதிறாஷ்ட கர்மங்கள்‌ திருஷ்டகர்மங்களுடைய 
வ்யவஸ்தையை (சில்மைகளை ) யனுசரித்தே ஸுகம்‌ முதலிய போ 


கங்சளுக்குக்‌ கருவிகளாகின்றன, என்றதாயிற்று, ஆகையால்‌ கண்‌ 
காணிக்கப்பட்ட (திருஷ்டங்களான) ஸாமக்ரீகளை அதிக்கிரமித்து . 
வேலை செய்யக்கூடிய தடங்கலற்ற்‌ சாமர்த்தியம்‌ அதிருஷ்டத்‌ 
அக்கு இல்லையென்றும்‌ சொல்லிற்றாயிற்று, என்று, 
[ரீ வேதாந்தாசாரியரின்‌ தாத்பர்யம்‌] 

ஸ்ரீமத்‌ தோபாஷ்ய தாத்பர்ய சந்திரிகையில்‌ (8-8-ல்‌) ஸ்ரீகிக 
மாந்த மஹாதேசிகன்‌ அருளிச்செய்வதாவ அ ? கருமங்கள்‌ நிய 
தங்களென்றும்‌ அநியதங்களென்‌ அம்‌ இருவகையாயிருக்கும்‌. பிர 
பல சாபம்‌ முதலியவற்றால்‌ உண்டாகுமலை நியதங்கள்‌. மற்றவை 
அமியதங்கள்‌. நியதங்களென்பவை அவற்றிற்குக்‌ குறிப்பிடப்‌ 
பட்ட தேச (இடம்‌) காலங்களில்‌ பலத்தைத்‌ தட்டின்றி கொடுப்ப 
வை. அமியதங்களாவன? தேசகா லம்‌ முதலிய நியமங்கள்‌ (கிர்பந்‌ 
தங்கள்‌) இன்றியே பலம்‌ கொடுப்பவை. இவைகளில்‌ புருஷப்‌ 
பிரயத்தின த்துக்கு அவகாச (இட)முண்டு, இவற்றைக்‌ குறித்‌ 
அத்தான்‌ பிராயச்சித்த சாஸ்திரம்‌ மந்திர சாஸ்திரம்‌ வைத்திய 
சாஸ்திரம்‌ நீதி சாஸ்திரம்‌ முதலியவைகள்‌ ஏற்பட்டிருக்கன்‌ றன. 
புருஷப்‌ பிரயத்தினமில்லாமல்‌ காரியமுண்டாவதானால்‌ சத்துருக்‌ 
கள்‌ ஸமீபத்தில்‌ வந்திருந்தபோதிலும்‌ வீரபுருஷர்கள்‌ சதுரங்க 
சேனையைச்‌ சேர்ப்பதில்லையாய்விடும்‌, வீயாதியாய்‌ படுகிறவர்கள்‌ 
மருந்து சாப்பிடா மலிருக்கவேண்டியதாகும்‌. சாஸ்திரங்கள்‌ ஒன்‌ 
அமே உபயோகப்பட இடமில்லை. அதாவது ஆயுஷ்காம இஷ்டி. 
(ஆயுளை விருத்திசெய்யும்‌ யாகம்‌)முதலானவைதிகவிதிகள்‌ பிரயோ 
ஜனமற்றுவிடும்‌, ஆத்மஹத்தி (தற்கொலையை தோஷமென்று 
சொல்லும்‌ சாஸ்திரத்துக்கு விஷயமும்‌ (உள்பட வேண்டிவரும்‌) 
இல்லாதொழியவேண்டும்‌, என்று, 

| பரமாத்மாவின்‌ ஸ்வா தர்திரியம்‌, ] 

ஆனால்‌ ஜீவன்‌ பரமாத்மாவுக்குப்‌ பர தந்திரனன்றோ ? அவ 
அக்குட்பட்டுத்தானே ஜீவன்‌ தன்‌ காரியங்களைச்‌ செய்கின்றான்‌ ? 
ஆசையால்‌ இவன்‌ விஷயத்தில்‌ விதி நிஷேத சாஸ்திரங்களுக்குப்‌ 
பிரயோஜனமில்லையே ? என்றால்‌, இதற்கு ஸ்ரீ ராமானுஜாசாரியர்‌ 
பகவத்கீதா பாஷ்யத்தில்‌ (18 அத்‌.) சமாதானம்‌ அருளிச்செய்‌ 


16 ராமானுஜதர்சனம்‌ 


கிறார்‌. இதற்கு ஸாபேச்ஷ ஈசுவரவாதம்‌, என்று பெயர்‌, இது 
பாதராயணாசாரியரின்‌ மதம்‌. அதாவது சைவாகமம்‌ முதலிய 
வற்றிலும்‌ சில புராணங்களிலும்‌ ஈசுவரன்‌ நிரங்குச (ஒருவித வரம்‌ 
புக்கு முட்படாத) ஸ்வதந்தினென்பதை ஏற்றுக்கொண்டு அதி 
லீடுபட்டு தன்னிமித்தமாய்‌ தோஷங்களெல்லாம்‌ குணங்களாக 
நிரூபிக்கப்பட்டிருக்கன்றன, மனிதனுக்கு பூர்ண சுதந்திரத்‌ 
அடன்‌ காரியம்‌ செய்யும்‌ யோக்யதையில்லை யென்பதினால்‌ அந்தப்‌ 
பக்ஷத்தில்‌ ஒரு குறைவுமில்லை, எனவே அவன்‌ ஒருவ்யவஸ்தை 
(ஒழுங்கு)க்கும்‌ கட்டுப்பட வேண்டி யவனாறெதில்ல்‌ு, இது மஹா 
தோஷமாகும்‌ ஈமது மதத்தின்படி அவ்விதமில்லை, அவயவங்‌ 
களோடு கூடின சரீரமென்ன, இவனுடைய பூர்வ புண்ய பாபங்‌ 
களென்ன, உூததேசம்‌ காலம்‌ என்ன, இவை முதலிய ஸாமக்ரீ 
கள்‌ சேர்ந்திருக்கும்போது இவற்றின்‌ மத்தியில்‌ பரமேசுவரன்‌ 
ஸர்வஸ்வதந்திரனாய்‌ தன்னிச்சையால்‌ வர்தசேர்ந்து மனிதன்‌ 
தவக்கிய காரியத்தை நடத்தி முடித்துவைப்பதால்‌ ஈசுவரனை 
அதிஷ்டாதா (உள்ளிருந்து நடத்‌ துதறெவனென்றும்‌, காரயிதா 
(செய்விக்கறவன்‌) என்றும்‌ சொல்லுகிறது, இவ்வகையால்‌ அவன்‌ 
காரியங்களுக்குக்‌ காரணமாயிருப்ப அ (ஹேதுத்வம்‌) பாயும்‌ ஜலம்‌ 
பாத்திகளிலுள்ள பலவித விரைகளும்‌ முளைப்பதற்குக்‌ காரண 
மாகிறது போல்தான்‌. எல்லாப்‌ பாத்திகளிலும்‌ ஒரேவிதமான 
ஜலம்‌ பாய்க்தாலும்‌ விரைகளின்‌ வகைப்படியே முளைக்கும்‌ பலன்‌ 
களும்‌ உண்டாவதுபோல்‌ ஈசுவரன்‌ பொதுக்‌ காரணமாய்‌ எல்‌ 
லாக்காரியங்களையும்‌ ஈடத்திவைப்பவனானாலும்‌ அவனவனுடைய 
பிரயத்தினம்‌ முதலியவற்றை யனுசரித்தே அவனவனுடைய காரி 
யங்களும்‌ அவைகளின்‌ பலன்களும்‌ உண்டாகின்றன, ஜீவனும்‌ 
ஒரு காரியத்தில்‌ தன்‌ புத்தியைக்கொண்டே பிரவிருத்திக்கறா 
னாகையால்‌ மற்ற ஸாமக்ரீகளுக்கு நடுவில்‌ இவன்‌ ஸ்வதந்திரனாக 
வும்‌ விதிநிஷேத சாஸ்திரங்களுக்குக்‌ கட்டுப்பட்ட வனாகவும்‌ இருக்‌ 
கத்தட்டில்லை. இததான்‌ ஸ்ரீ தையின்‌ உபதேசம்‌, 


கயிஷா௩௦ அயாக.க_ா க௱ண௦வ வரய மிய | 


விவியாவ வரயகெஷா டபெவ௦ஹஜெவா அரவணஹு£௦ | 


கர்மயோகம்‌ 17 


சரீரத்தை சம்பந்தப்படுத்தும்‌ ஒருவஸ்து. செய்கிறவன்‌, பல 
விதங்களான இந்திரியங்கள்‌ பிராணவாயுவின்‌ பலவித சேஷ்டை 
கள்‌, ஐற்தாவதான தைவம்‌, இவையெல்லாம்‌ சேர்க்து ஒரு ௧௫ 
மம்‌ செய்யப்படுகின்ற. என்று, இவ்விடத்தில்‌ ஸ்ரீமத்‌ தாத்பர்ய 
சந்திரிகையில்‌ அருளிச்செய்யப்படுகறதாவ அ 2 

ஜீவன்‌ ஒரு காரியத்தூக்குக்‌ கர்த்தாவாகும்போது தன்‌ 
அறிவு (ஞானம்‌) அக்காரியத்தைச்‌ செய்யவேண்டுமென்னும்‌ 
ஆவல்‌ (ச8ர்ஷை) அதில்‌ முயற்சி (பிரயத்சம்‌) இவைகளை முன்‌ 
னிட்டு மற்றும்‌ வேண்டிய கருவிகளையும்கொண்டு பிரவிருத்திக்‌ 
கிருனாகையால்‌ இவன்‌ சுயேச்சையாகச்‌ செய்கிறானாகிறான்‌. இவ 
னுக்கு ஞானம்‌ முதலியவற்றை பரமாத்மா கொடுப்பதால்‌ இவன்‌ 
ப.ரதந்திரனெனப்படுகிறான்‌. இவ்விரண்டுக்கும்‌ பரஸ்பரம்‌ விரோத 
மில்லை. ஏனென்றால்‌ ! பூர்வபகூதீ (எதிராளி) சொல்லுகிறபடி 
பரமாத்மாவின்‌ ஸ்வாதர்‌ திரியம்‌ காற்றும்‌ ஜலமும்‌ வஸ்‌ அக்களை 
அடித்துக்கொண்டு போவதுபோல்‌ ஜீவனைத்‌ தள்ளிக்‌ காரியம்‌ 
செய்விப்பதில்ல்‌, அப்படியானால்‌ ஜீவனைக்குறித்‌ து இதைச்செய்‌, 
அதைச்‌ செய்யாதே, என்றபடிகளில்‌ சாஸ்திரங்கள்‌ ஒரு கட்‌ 
டளையையும்‌ விதிக்கமுடியா த. அதிக பலசாலியான மற்றொரு 
வனால்‌ எடுத்துக்கொண்டு போகப்பட்டும்‌ தடுக்கப்பட்டுமிருக்கும்‌ 
ஒருவனைக்‌ குறித்து நீ கில்‌, நீ போ, என்று எப்படி உத்திரவுசெய்‌ 
யக்‌ கூடும்‌ £ எந்த விஷயத்தில்‌ பரமாத்மா ஜீவனைப்‌ பிரவிறாத்திக்‌ 
கும்படி செய்கிறானோ அதிலிருந்து இரும்ப இவனால்‌ முடியா 
தாகையால்‌ அதைச்‌ செய்யாதே, என்று இவனைக்குறித அத்‌ தடுப்‌ 
பத (கிஷேதம்‌) பிரயோஜனப்படாத. அப்படியே எதில்‌ பர 
மா த்மா இவனை த்‌ தூண்டிக்‌ கார்யம்‌ செய்விப்பதில்லையோ அதில்‌ 
முயலுவ அம்‌ இவனுக்கு அசக்யமான தால்‌ அதைச்‌ செய்‌, என்று 
கட்டளை (விதி) யிடுவதம்‌ பலனற்றதாய்விடும்‌, இந்தப்‌ பூர்வ 
பக்ஷம்‌ எல்லா ஹித்தாக்துகளாலும்‌ பேசப்பட்டது. அதின்‌ 
ஸாராம்சம்‌ இங்கு சொல்லப்பட்ட. 

[சாஸ்திரத்துக்கு அவகாசம்‌ (இடம்‌,)] 

இங்கு ஒரு ஸம்சயம்‌ உண்டாகலாம்‌. அதாவது ? நிக்கி 

ஹத்தையும்‌ அஅக்கிரஹத்தையும்‌ தரவல்ல பூர்வ அதிருஷ்டத்‌ 
3 


18 ராமாஜைதர்சனம்‌ 


துக்கு ஆளாயிருக்கும்‌ புருஷன்‌ தானே நிக்கரஹத்‌ துக்கும்‌ அனுக்‌ 
கிரஹத்துக்கும்‌ உத்தரவா தியாவ அ பொருந்துமா 8 
நிமரஹா $5 ந ழரஹெஸ்மா_ந வவொஉரஷ வ ஹவொஃூிக$ 
அிமரஹா$ உமர. ஹா) ஹ_38 ஐ_தீஉ௦ வடடபெககம௦ | 


என்று இதற்குப்‌ பொதுவாய்ச்‌ சொல்லப்படும்‌ ஸமாதானத்‌ தின்‌ 
ஸாராம்சமாவ புருஷன்‌ தன்னுடைய பூர்வ அதிருஷ்டச்‌ தின்‌ 
மூலமாய்‌ சாஸ்திரத்தை அதிகரிக்கும்‌ (வழிபடும்‌ தெசையை 
அடைகிறான்‌. அதினால்‌ இது இந்த புருஷார்த்தத்துக்கு உபாயம்‌ 
என்று அறிந்துகொண்டு தன்‌ புத்தியினால்‌ அ தற்குவேண்டிய 
திருஷ்ட ஸாமக்ரீகளையும்‌ ஸம்பாதித்தக்‌ கொண்டு அந்த உபாயத்‌ 
தில்‌ பிரவிருத்திச்கறான்‌ எனவே சாஸ்திரத்துக்கு இவனிடத்தில்‌ 
உபயோக மிருக்கிறது, என்று தெரிறெது. என்று, . 


அதசிஷா5உரஷ 8 ுாறாஹவபு உமா. நயா | 

வாஉகஹ்யா _கயா$உரஷ. ஹவதாரவ வெத | 

௨8௯௦.) ஹாய நகெந வ_கீடகலெ வயா வரந | 
2 வலம 


ப டபெக.கி சா ௨௯௨௫ ஹாவகாபரா $ஃரவொஉ-நா I 


அதாவது, ஜீவனுக்கு ஸ்வாதர்‌ திரியமாவ ௮, ஒரு காரியத்தில்‌ 
இழிய சக்தியுள்ளவனுக்கு ௮ தில்‌ இச்சை பிறந்தால்‌ அதை அவன்‌ 
முடித்துக்‌ கொள்வதில்‌ பிறர்களால்‌ தடுக்கப்படாம லிருத்தல்‌, 
ஆனபின்பு புருஷப்‌ பிரவிருத்திகளில்‌ காணப்படும்‌ பேதங்களுக்கு 
அவரவர்‌ அதிருஷ்டங்களின்‌ பேதங்கள்‌ காரணமானாலும்‌ அதே 
அதிருஷ்டமான த சாஸ்திரத்தை முன்னிட்டுக்‌ கொண்டே வேறு 
அதிருஷ்டத்தையும்‌ உண்டாக்குகிற அ. பூர்வஜன் மத்‌ இில்‌இப்போ அ 
அச்வமேத யாகத்தைச்‌ செய்தவைப்ப தற்னுக்‌ காரணமான அதி 
ருஷ்டம்‌ பண்ணப்பட்டிருர்தபோதிலும்‌ ௮௮ மாத்திரமே இந்த 
ஜன்மத்தில்‌ மேற்படியாகத்தை முடித்து வைப்பதில்லை, ஆனால்‌ 
சாஸ்திரத்தைக்‌ கற்று அதனாலுண்டாகும்‌ ஞானம்‌. பலத்துக்காகச்‌ 
சொல்லப்பட்ட உபாயத்தைச்‌ செய்வதில்‌ இச்சை, அதை முடிக்‌ 
கும்‌ பிரயத்தினம்‌, இவற்றைக்கொண்டு மற்றும்‌ வேண்டிய ஸாமக்ரீ 
(வஸ்‌ கருவி) களையும்‌ சம்பாதித்துக்‌ கொண்டு தான்‌ அந்த அதி 


கர்மயோகம்‌ 19 


ருஷ்டம்‌ தன்‌ காரியத்தைச்‌ செய்கிறது. அதாவது மேற்படியாகத்‌ 
தை நிறைவேற்றி வைக்கிற ௫, இப்படியே பாபத்துக்கு மூலமான 
அதிருஷ்டமும்‌ சாஸ்திரத்தை அறிந்து ஈடக்கும்‌ தெசையை 
யடைந்த புருஷனுடைய புத்தி பூர்வமான பிரவிருத்தியில்‌ சேர்ச்‌ 
தேதன்‌ காரியத்தைச்‌ செய்றெது. எனவே எந்தப்‌ பிரவிருத்தி 
யிலும்‌ பொதுவாய்‌ முதலில்‌ ஞானமும்‌ பின்னர்‌ இச்சையும்‌ அதன்‌ 
மேல்‌ பிரவிருத்‌ தியும்‌ காணப்படுகின்‌ றன. லெளககெ வியாபாரங்க 
ளான போஜனம்‌ முதலியவற்றிலும்‌ இதேவரிசையும்‌ நியாயமும்‌ 
தான்‌. லெளகிகங்களான விதிகளும்‌ (கட்டளைகளும்‌) கிஷேதங்களும்‌ 
தடையுத்தரவுகளும்‌) அர்த்த விஷயங்களைப்‌ பற்றிய (ஞானம்‌ 
இச்சை பிரவிருத்தி, இவைகளையுடையவன்‌ திறத்தில்‌ எப்படி உப 
யோகப்‌ படுகின்றனவோ அவ்விதமே சாஸ்திரங்களின்‌ விதிரிஷே 
தங்கள்‌ ஜீவன்‌ . விஷயத்தில்‌ பிரயோஜன முள்ளவையாகக்‌ குறை 
வில்லை, இப்படிப்‌ புருஷன்‌ பிரவிருத்தி கிவிருத்திகளில்‌ தடுக்கப்‌ 
படாத ஸ்வாதந்திரியத்தை யுடையவனென்றால்‌ அவன்‌ இஷ்டப்‌ 
பட்டால்‌ ஒன்றைச்‌ செய்யலாம்‌ செய்யாமலும்‌ விட்டு விடலாம்‌; 
என்றதாயிற்று, ஆகையால்‌ ஜீவனுக்கு ஸ்வா தர்‌ திரியமும்‌ ரக்ஷ 
ணத்அக்கும்‌ சிகூணத்அக்கும்‌ அவன்‌ அருஹனாயிருப்பதும்‌ யுக்த்த 
மாகிறது, ஈசுவரனுக்கு ஒரு ஒழுங்கு மில்லா தவன்‌ (அவ்யவஸ்‌ 
இதன்‌) என்னும்‌ தோஷமும்‌ வராது. எல்லாவற்றிற்கும்‌ 
உள்ளுயிராய்‌ (அக்தர்யாமியாய்‌) இருந்து எல்லாவற்றையும்‌ தத்‌ 
தம்‌ காரியங்களில்‌ ஏவுறெவன்‌ (பிரேரகன்‌) என்னும்‌ குணமும்‌ 
ஈசுவரனுக்கு நிலைபெற்றதாகவும்‌ குறையில்லை , 
[ புசாணஸாமரஸ்யம்‌, | 
இப்படி லோகானுபவத்தை யொட்டிச்‌ சொன்ன வ்யவஸ்‌ 
தைக்கு அனுகுணமாகவே புராணங்களிலும்‌ நிர்வாஹங்‌ கள்‌ காண 
படுகின்‌ றன, 
. நஜெவா உணோஉரய க்வி வயா பவாலவ௫ | 
யி கதி க-௦திவவி வாவ ஹஸுயொஜயவி 5௦ | 
யமெஹெடெவாக வரய வஹி வஉாாுஹஷாய வராலவ௦ | 


ஸாயி அஹாாவக்ஷஃவி ஸொவநீடகொ வி.க) கி | 


20 சாமானை தர்சனம்‌ 


வாண) வரஞாஃ வய ய.கி கிரயரோண௦ வாந வாந | 

௨7% வரகூவே உணவ நிகராக ng || 

வாஉ௦ வ.ஞா௦ _நாஸாய_கி கிரய8ராண௦ வாந வாபந2 || 

நஷ வரர வாவவே வு நமா வெத _நற$ | 

(மஹாபாரதம்‌ உத்யோகபர்வம்‌ 8985-11-74.) 

தேவர்கள்‌ பசு மேய்ப்பவரைப்போல்‌ கையில்‌ தடியை வைத்‌ 
க்கொண்டு ரக்ஷிக்கப்‌ புறப்படுவதில்லை. எவனைக்‌ காப்பாற்ற 
வேண்டுமென்று எண்ணுகிறார்களோ அவனுக்குத்‌ தகுந்த புத்தி 
யைக்‌ கொடுக்கின்றார்கள்‌. எவனைத்‌ தேவர்கள்‌ அவமதிக்க 
நினைக்கின்றார்களோ அவன்‌ புத்தியைக்‌ குறுகும்படி செய்‌ தவிடு 
கிறுர்கள்‌. புத்தி கெடவே அவன்‌ நாசமடைகிறான்‌, புண்யத்தை 
அடிக்கடி செய்வ தினால்‌ ஞானம்‌ விருத்தி யடைகிறது, ஞானத்‌ 
தில்‌ நிலைபெற்ற மனிதன்‌ மேலும்‌ எப்போதும்‌ புண்யத்தையே 
செய்கின்றான்‌. பாபமோவென்றால்‌, அதை அடிக்கடி செய்பவ 
னுடைய புத்தியை அழித்‌ துவிரிகிற த.  மதிகெட்டவன்‌ மறுபடி 
யும்‌ மேன்மேலும்‌ பாவத்தொழில்களையே செய்து வருகிறான்‌. 
என்று. 

ஸ்ரீ வாஸ தேவனும்‌ கீதையில்‌ அருளிச்‌ செய்வதாவது ? 

டபெகஷா௦ ஹ_த.அ யாததூா_நா௦ ஹஜ.தா௦ வீரி உ-௫வ_௯௦ 

உஉ௱தி வஷியொ ம௦௧௦யெ _ந3ர8ஃவயாவிடக | 
இப்படி இடைவிடாமல்‌ என்னைப்‌ பிரீதியுடன்‌ பஜிக்கும்‌ யோகி 
களுக்கு என்னை யடைவதற்€டான புத்தியோகத்தைக்‌ கொடுக்‌ ' 
கின்றேன்‌. என்று, 

அப்படி பாரதத்தில்‌ மோக்ஷ தர்மத்தில்‌ சதுர்முகப்‌ பிரும்‌ 
ஹாவுக்கு பகவானுடைய அம்சத்தின்‌ அனுப்பிரவேசத்தை 
யுறைக்கு மிடத்தில்‌, 

நாராயணொ 2ஹாயொமீ பு0ா௩ஹா ஸ்ம விவஜி_)_த£ | : 

ஹஹஐ_ நாஜி ௦௨௩௧7௦ ஸரஹாண ததி. வால | 

அதஹவராஉ வலவ கமெந௦ வாக வீ x | 


9௯/௦ _நாஷிடெசா ஜா_த£ உ.,ஜாஹ.ம_ கா$ வஹா i 


கர்மயோகம்‌ 21 
ஹூ வரலா விவியா$ வர ஹு ஹஜ வணி_கா? | 
ஹஹவ 2ுகெதொவி8 வஃஜிஷாவாக ல 8 நஹூ || 
கிண்‌ வாம ஜெவ வாவு ஹாி8மாு | 
௬புகி4_19 டெவெமு உடிஜா$ ஹரஷ. 5௦ நகொஜஹாுெக | 

வி 
௫வஞாவா_நஹு ஜெவ ய்ய உரஞாம௦்‌ | 
ஹஹவ 3-செதொ ஹமவாற வலுவா ஹி__தவ_சு$ | 
அிஜயாரேஸ விபெபு8 வாலிஃ பாலி ௨௧௦ வா | 


ஹா ஒவிணீ _தபெகொ வாவி ுஃவ_கஹெ ஹறி௦ ஷூ] 
யொமெ_ந வவெ_கா௦ ஹயொஜ | ஹய௦ யய பஜெ_தஉா | 


வ_தாமமேய...] யொமஹா௦ வாஜி பாகி8_தீ௦ ஹ_கீ௦ ] . 
உவாவ வவ_ந௦ ஜலெவொ வலி) வவெ உடஹு௦ ஷப? | 


வரஹாண வ விபயஹெ._தி லொகஷஷ ௯௨3 ஹிலமெ | 
. -௧௨௯௨$8மராவிஷா ஸாலி5 கிட விவெஸஹா | 


தஹ வாஜி ஹயா ௧௦ வாநஹு௦ ௨௨] பெஹரி | 
ஹூயபயெெ_ந௩௦ வவ ராஹ ஹஜெசர விவியா? ஷலா? | 


வாவி) ஐ.மரா.ஹ யயாஞா௦ ஸிரஹா ஹு? | 
_தயாதகறொவ யதா ஹா லொக ௨ி_கா8ஹ | 


மஹாயோகியும்‌ புண்யபாபஸம்பந்தமற்றவனுமான நாராயணன்‌ 
தன்‌ நாபியி (தொப்புளி) லிருந்து மஹாதேஜஸ்வியான 
பிரும்ஹா வென்னும்‌ புத்திரனை யுண்டாககினார்‌. பிறகு அவ 
னெதிரில்‌ தோன்றி, பிள்ளாய்‌ ? நீ என்‌ உந்தியிலுதித்தவன்‌. ஜீவ 
ராசிகளை ஸ்ருஷ்டி க்க வல்லவன்‌. ஆகவே மடையன்‌ முதல்‌ பண்‌ 
டி.தன்‌ வரையிலுள்ள சேதனா சேதனங்க ளடங்கிய நானாவிதங்க 
ளான பிரஜைகளை ஸ்ருஷடிப்பாயாக. என்று சொன்னார்‌. அதைக்‌ 
கேட்ட சதுர்முகன்‌ கவலையினால்‌ மனக்கலக்கங்கொண்டு பகவான்‌ 
வாக்கியத்தை யனாதரித்து ஸர்வேசுவரனும்‌ வரம்‌ கொடுப்பவனு 
மான அந்த ஹரியை வணங்கி தேவர்களுக்கெல்லாம்‌ பிரபுவே! 
தேவரீருக்கு நமஸ்காரம்‌ பிரஜைகளை ஸருஷ்டிக்க எனக்கு சக்தி 


22 ராமானஜைதர்சனம்‌ 


ஏஅ ? கான்‌ மதியிழக்தவனானேன்‌. ஆகையால்‌ வேறு நான்‌ எது 
செய்யலாமோ அதை நியமிக்கவேண்டும்‌, என்று பதிலுரைத்‌ 
தீரன்‌. அதன்மேல்‌ ஸர்வேச்வானான பகவான்‌ மறைந்து புத்தி 
தேவதையை நினைத்தார்‌. அத்‌ தேவதையும்‌ உருவெடுத்துக்‌ 
கொண்டு பிரபுவான ஹரியின்முன்‌ தோன்றியது. பகவான்‌ அவ 
ளிடத்தில்‌ தன்‌ யோகசக்நியை (ஐச்வர்யத்தை) யும்‌ பிரவேசிக்‌ 
கச்‌ செய்தார்‌. இப்படித்‌ தன்‌ ஐச்வர்யத்தோடு கூடிய மஹா சக்‌ 
தியை யுடையவளாக ஆன உத்தமியான அர்த புத்தியைகோக்இ 
-குறையொன்றுமில்லா த அப்‌ பிரபுவானவர்‌ “அம்மணி லோக 
ஸ்ருஷ்டிகள்‌ ஸித்திக்கும்‌ பொருட்டு நீ பிரும்ஹாவிடத்தில்‌ பிர 
வேசிக்கக்‌ கடவாய்‌, என்று நியமித்தார்‌. பிறகு ஈச்வராவேசத்தை 
யடைந்த அந்த புத்தியானவள்‌ பிரும்ஹாவிடத்தில்‌ வெகு சீக்‌ 
இரத்தில்‌ நுழைக்துவிட்டாள்‌, இப்படி புத்தியோடுகூடின பிரும்‌ 
ஹாவை ஹரியானவர்‌ மறுபடியும்‌ கண்டார்‌. பலவிதங்களான 
பிரஜைகளை உண்டாக்குவாயாக, என்றும்‌ மறுபடியும்‌ கட்டளை 
யிட்டார்‌, அத்தகைய ஹரியின்‌ ஆணையை இப்பொழுது “அப்‌ 
படியே செய்கிறேன்‌, எனறு தலைமேற்கொண்டு உலகத்‌ துக்கெல்‌ 
லாம்‌ பாட்டனும்‌ தர்மமே வடிவுகொண்டவனுமான பிரும்ஹா 
வானவன்‌ அவற்றை யெல்லாம்‌ *செய்து முடித்தான்‌, என்று 
சொல்லப்பட்டிருக்கிற ௮. 
[ஸம்பிரதாயரகஸ்யம்‌. ] 

இர்த வசனங்களால்‌ தேவதைகளும்‌ பகவானும்‌ ஜீவர்களை 
ரக்ஷிக்கவேண்டியிருக்தாலும்‌ சுக்ஷிக்கவேண்டியிருந்தா லும்‌ அவர்‌ 
களைக்‌ கொண்டு வீலகூணமான காரியங்களை செய்விக்கவேண்டி 
யிருர் தாலும்‌ அவர்களுக்கு மோக்ஷங்‌ கொடுக்கவேண்டி யிருந்தா 
அம்‌ அவர்களுக்கு அவ்வோகாரியங்களுக்கேற்ற புத்திகளைக்‌ 
கொடுத்து அவற்றின்‌ மூலமாக அவைகளைச்‌ செய்விக்கின்றார்‌ 
களே யொழிய காற்றும்‌ நீர்‌ பிரவாஹமும்‌ அடித்துக்கொண்டு 
போகிற மாதிரியாவது பூத பிசாசங்கள்‌ பிரவேசித்து ஆட்டுகிற 
மாதிரியாவஅ செய்கிறதில்லை யென்று தெளிவாறெ து. 

இர்த உபாக்க்யோன த்தினால்‌ பிரும்ஹாவேதத்தை இழப்பதும்‌ 
அதை அவனுக்கு பகவான்‌ மறுபடியும்‌ ஸம்பாதித்துக்‌ கொடுப்‌ 


கர்மயோகம்‌ 28 


ப்தும்‌ ஆன இத்தகைய கதைகளெல்லாம்‌ விளக்கப்பட்டு விடு 
கின்றன. ர்‌ 

அவதார தெசைகளிலும்‌ பகவான்‌ லோசவ்யவ ஹாரங்களின்‌ 
வரம்புகளை அதிக்‌கிரமிப்பதில்லை, இவ்வசனங்கள்‌ அதற்கு பிர 
மாணம்‌, 

9 நவெவ ஜம; ஷி௦ ஹ௦ஹாற௦வ கரொ.கிய2 | 

அவமாறிவக்ஷ க்ஷ்ணணெ கியா? விஹு$ | 

அயாவியொ 8 ஷ்‌ ஜாணாஉ ய$ஹ உறாவ_த_.ந௦ | ழ்‌ 

கவறு வலவ _தரஹ.நி௦ ஹீடு_டய-௩_) 6௦ கறொ._ணஹெள 

ஹா8வாவி உடிலா_5௦ஐ தயாலெ௨ வர௨.ப0_ழ5௦ | 

கறொ.தி உண வா_௧௦அ கூஜிலெவ வலாய_ந௦ | 

8_நாஷ. ன்‌ குஉஹி.நா௦ வெஷா௦ உட௫)வ நவ்‌ | 

ஏலாஜ.மதடெசஹவம ஹர தஹ வரவ_க_3ெக | 

ஈபமவி 8ஹாயொபீ கீ. நாஸா ௨வஓஉ-ஈஷ 192 | 

காணா வெத ௯._௧_)-0௦ ஹவ_ஹ ஜம உடு | 

டபெக நவ௦ வயடபெக லொகாறு £}யாயொமெ.ந கெமாவ? | 

யெ _த93வ வபரவஉ)ஸெ டெக.ந8-ஹஷி 8ா_நவாூ | 

(மஹாபார தம்‌-உத்யோக பர்வம்‌, 67-10-75.) 

ஸங்கல்ப்ப மாத்திரத்தினாலேயே பிரபஞ்சத்தின்‌ ஸ்ருஷ்டியையும்‌ 
ஸம்ஹாரத்தையும்‌ செய்யவல்லனான ஸர்வேச்வரனுக்கு எதிரி 
பக்ஷத்தை அழிக்க யாது பிரயத்தினம்‌ வேணும்‌? என்றாலும்‌ 
அவன்‌ மனுஷ்யர்களுக்‌ குறித்தான தர்மங்களையே அனுசரிக்கிறான்‌ 
பலவான்களோடு சமாதானம்‌ செய்கிறான்‌. தாழ்ந்தவரொடு யுத்‌ 
தீத்தையும்‌ ஈடத்துகிறான்‌. அப்படியே தந்திரங்கள்‌ செய்ய வேண்‌ 
டிய விடங்களில்‌ அவற்றையும்‌ தானத்தை உபயோகிக்கத்‌ தக்க 
விடங்களில்‌ கொடுத்தும்‌ ஆயுதங்களோடு யுத்தம்‌ செய்தும்‌ லெ 
ஸக்தர்ப்பங்களில்‌ பயக்தவன்‌ போல்‌ ஓடியும்‌ இப்படி யெல்லாம்‌ 
மனிதராய்ப்‌ பிறந்தவர்களின்‌ நடவடிக்கைகளைக்‌ தானும்‌ பின்‌ 
தொடர்கிறான்‌. பிரபஞ்சவ்யாபார மெல்லாவற்றையும்‌ தன்‌ லீலை 


24 ராமானுஜதர்சனம்‌ 


யாக ஈடத்தும்‌ ஸர்வேச்வரனுக்கு இவையாவும்‌ அவன்‌ சங்கற்ப 
மாத்திரத்தினாலேயே. நடக்கின்றன. எல்லா உலகங்களுக்கும்‌ 
பிரபுவாய்‌ ஈச்வரனாய்‌ மஹாயோகியாயிருக்கும்‌ அவனும்‌ லெ சம 
யங்களில்‌ தஅர்பலனான எளியவனைப்போல்‌ காரியங்களை யபின 
யிக்கிரான்‌. இவ்விதமாய்‌ அக்கேசவன்‌ தன்‌ மாயாஸங்கல்‌ பத்தி 
னால்‌ உலகத்தாசை ஏமாற்றுகிறான்‌. இதையறிந்த அற்த பகவானை 
யே சரண மடைகிறவர்கள்‌ மோஹத்தை (புத்தி மாறாட்டத்தை) 
யடையமாட்டார்கள்‌, என்று இவ்வர்‌ த்தம்‌ வைகுண்டஸ்‌ தவத்தில்‌ 
ஸ்ரீ கூரேசனால்‌ இப்படியருளிச்‌ செய்யப்பட்ட அ. 

வவ கார வஉரிணா8க]-க ஷவஹ ௦ 

விய விவய_;வஹி_க-ப 2.5) உலக 0௦ | 


கான ஹஹாவ நிய8௦ கிதீகஷ்ஹெகூ௦ 


வாக) பெயர உய ந யொஜ)சாஹுு$ | 


ஒ பகவானே ! உருவம்‌ மாதிரி முதலியவைகளின்‌ மாறுதல்‌ 
களுக்குதக்கபடி வியவஸ்தை செய்யப்பட்ட இச்த பிரபஞ்சத்தை 
எதேச்சையாக நிலைமாற்றவோ வேறாக்கவோ ஒன்று மில்லாதபடி 
செய்யவோ சக்தியுள்ள தேவரீர்‌ அர்தவ்யவஸ்தைகள்‌ அப்படியே 
யிருக்கவேண்டு மென்னு கொண்ட தேவரீருடைய நியமத்தைத்‌ 
தடுக்கவல்லவர்‌ யார்‌? உம்முடைய ஸ்வாதாந்திரியம்‌ ஒருவராலும்‌ 
குறுக்டெப்‌ படக்கூடாத தல்லவா? என்று இந்த சுலோகத்தாலும்‌ 
லோகஸ்வபாவம்‌ ஒரு நியமத்தை (ஒழுங்கை) உடைத்தான 
தென்று தெரிவிக்கிறது. 

[புருஷப்‌ பிரயத்தினம்‌ முக்கியம்‌] 

இவ்விதமாக அர்த்தம்‌ கொண்டால்‌ கருமங்களுக்கு பலன்க 
ளைக்‌ கொடுக்கும்‌ சக்தி உண்டென்றும்‌ தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள வேறு ரக்ஷகர்களைத்‌ சேடவேண்டியதில்லை யென்றும்‌ 
என்றாலும்‌ ஈசுவரனுக்கு பரதர்‌ திரனாயிருப்பதே மனிதனுக்கு ஸ்வ 
பாவத்தில்‌ ஏற்பட்ட தென்றும்‌ ஸ்ரீ நிகமார்த மஹாதேசிகன்‌ 
ஸாதித்‌ திருப்பது யுக்திகளோடு கூடினதாயும்‌ லோக ஸம்மதமா 
யும்‌ காணப்படு மென்பது நிச்சயம்‌. மேலும்‌, 


கர்மயோகம்‌ 25 


(உதி ஹி_நாஸமா-_நா௦ வஹிடெகள இஷா காஉகுஹஃ | 

யயொ_க._திய_$யா_நாஸா$ ஹி.சிஹ வ ஐவிஷட).அி | 

(குவெஷ 8_ந ஜோஹீ_5௦ ஸ்ரீ்‌ கந. கிஷ கி | 

௯௬8...) காவி ககா வாஸ 2யி.மபா.கி | 

(உத களுவிவாகாபம௦ விமரளவி ரஹா._கல௦ | 

கட ளவி 2 ஹீஃஹவ_ா௦ ா$ஜஓ.த வ.கி | 

௯ஷஞொலஷுற நீபொொ$ய௦ ஞூ. நஹுவஒா$வயொ? | 

ஈயாவெரிரிடெகொ மஜெ௫ ஹ.ம_1௦ வார வெவெவா | 

ய கி மவ க_பெச லொகெ ஹவ_௦ அறவிவெவதி ௧௦ | 

கடபெஹ ௪) ௮ியை.தி ஹ வத ௦ விடியா8) ஹ௦ | 

யொ மல. ம,தஹாஷி வர-ஜி௦௯லி வாற வரல | 

பெஷவர-தி வியாடபெதவி ஹாவ்‌ கிஸொ$யவா8]_௧9 | 

(விஷ்ணுதத்‌ அவம்‌) 

உலகத்தில்‌ வஸ்னுக்களின்‌ உத்பத்தி நிலைநாசம்‌ இவற்றைப்‌ 
பற்றி உனக்கேன்‌ கவலை ? உற்பத்தி உண்டான மாதிரியிலேயே 
இருப்பும்‌ அழிவும்‌ நடக்கின்றன, கைகால்களை அசைக்காமல்‌ 
ஒரேயிடத்தில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ ஒருவனுக்கு ஐசுவர்யம்‌ வலிய 
வற்‌தவிடுகறது. கர்மங்களிலீடுபட்ட மற்ற ஒருவன்‌ எவ்வளவு 
வேலைசெய்தும்‌ நக்கிச்‌ சாப்பிடும்‌ பலத்தைக்‌ கூட அடைவதில்லை, 
ஆகாசத்தில்‌ தான்‌ பறக்கட்டும்‌, பாதாளத்தில்‌ தான்‌ நுழையட்‌ 
டும்‌ அல்லத பூமி முழுவதும்‌ சுற்றிவரட்டும்‌, எப்படியானாலும்‌ 
முன்‌ கொடுத்துவைத்ததை யல்லது மற்றெதையும்‌ எவனும்‌ அடை 
“யான்‌, இவன்‌ ஞானமில்லாத பிராணியொன்றன்றோ ? ஒருபடி 
யாலும்‌ ஸ்வதர்திரனல்லன்‌, இவனுடைய ஸுகதுக்கங்கள்‌ இவ 
ன தீனங்களல்ல, ஈசுவரனால்‌ : ஏவப்பட்டவனாய்‌ ஸ்வர்க்கமும்‌ 
செல்லலாம்‌. அல்லது படுகரகிலும்‌ வீழலாம்‌, உலகத்துக்‌ காணப்‌ 
படுபவையெல்லாம்‌ என்‌ ஏவுதலின்படி. கடக்கின்றன, மற்றவன்‌ 
வேறாக நினைக்கலாம்‌, நானோவென்றால்‌ என்‌ ஸங்கற்பப்படியே 
எல்லாவற்றையும்‌ ஈடத்துகிறேன்‌, எந்த பிரபுவானவர்‌ என்னை 


26 ராமானுஜதர்சனம்‌ 


என்தாயின்‌ கெர்ப்பத்திலும்‌ உணவுகொடுத்துக்‌ காப்பாற்றி 
னாசோ அவர்‌ இனிமேல்‌ என்‌ தேஹயா த்திரை ஈடக்கும்‌ விஷயத்‌ 
திலும்‌ விழித்திருக்கறொரா ? அல்லஅ உரற்கி விட்டாரோ? அன்றி 
இறந்து தான்‌ போனாரோ ? 

என்ற இத்தகைய வசனங்களைக்‌ கொண்டு புருஷப்‌ பிரயத்தி 
னம்‌ ஒன்றுமே வேண்டிய தில்லை அதினால்‌ பிரயோஜனமுமில்லை, 
எல்லா வற்றிற்கும்‌ ஈசுவரன்‌ கையைப்பார்த்துக்‌ கொண்டிருப்பது 
தான்‌ கடமை, என்று அர்த்தம்‌ பண்ணினால்‌ அதே நியாயத்தைக்‌ 
கொண்டு ஈமது சாப்பாடு முதலிய வியாபாரங்களையும்‌ கூடச்‌ 
தவிற வேண்டிவரும்‌, ஆகையால்‌ எதிலும்‌ புருஷப்‌ பிரயத்தினமே 
முக்கிய மென்‌்றறியவேண்டும்‌, 

௨௨ நஹி ஹிஜல வி காய_ாணி ௩58 நொ௱யயெ? | 

-அஹிஷஹு ஹு) ஹிஹஷு) ஷூ விஸாஷி வெ] மா | 


எக்காரியமும்‌ ஈமது பிரயத்தினத்தினாலேயே ஹித்தி பெற வேண்‌ 
டும்‌ மனோரதத்தினால்‌ மட்டும்‌ ஒன்றும்‌ ஈடவாது, ஷிம்ஹத்‌ துக்‌ 
கும்‌ ௮து தூங்கும்போது அதின்‌ ஆஹாரங்களாயெ மிருகங்கள்‌ 
அதின்‌ வாய்க்குள்‌ வந்து அழைவதில்லையே? ஆகையால்‌ தான்‌ மனு 
முதலிய ஸ்மிருதிகர்‌ த்தாக்கள்‌ இப்படிச்‌ சொல்லரறோர்கள்‌, 


நாதா வ8டெந)_கவா௫வ._$ா.கி ரஸ 378. வி9 | 
A ஹ்ய8.நிஜெக மாநா) த உ-௩௫_1மா ௦ 
ய தவம ௧2 அதக) டெத.ந ௮ஐ_)யெ௯ | 

யி லாதவ றாகி அதடெவெ_தய_த_த$ | 


இதுவசையில்‌ தனக்கிருந்த ஏழ்மையைக்‌ கொண்டு தன்னைத்‌ 
தானே அவமதித்துக்‌ கொள்ளக்‌ கூடாது, பிராணம்‌ போகும்‌ 
வசையில்‌ ஸ்ரீயை (ஸம்பத்தை)த்‌ தேடக்கடவன்‌, ௮௮ ஈமக்கெங்கு 
கிட்டப்போகற தென்று அகலாமல்‌ தன்‌ பிரியத்தினங்களை ச்‌ செய்‌ 
யக்‌ கடவன்‌, ஆனால்‌ எதெது பராதீனமான காரியமோ அததைத்‌ 
தள்ளிவிட வேண்டியத. தன்‌ வசத்திலிருந்து சுதந்திரமாய்ச்‌ 
செய்யக்கூடி யவைகளை விடாமுயற்சியுடன்காடி முடித்‌ தக்கொள்ள 
வேண்டும்‌, 


கர்மயோகம்‌ ரி 


[இதில்‌ நியாயவை சேஷிகர்கர்களின்‌ கொள்கை] 

இம்மாதிரி வசனங்கள்‌ ஸ்மிருதி புராணம்‌ முதலியவற்றில்‌ 
அயிரக்கணக்காய்க்‌ காணப்படும்‌, இந்த புருஷப்‌ பிரயத்தின 
வாதத்தை ஒப்புக்‌ கொண்டால்‌ தான்‌ இவை யெல்லாம்‌ அர்த்த 
முடையவைகளாக அகும்‌. இஅ சார்வாக மதத்தையும்ஸெளகத 
(புத்த) மதத்தையும்‌ கண்டித்து (கிரஹித்து) ஆத்மா, என்பது 
உண்டென்று ஸ்தாபித்‌ துக்‌ கொடுக்கு மென்று தார்க்கிகர்களின்‌ 
கொள்கை எப்படி யெனில்‌? லோகத்தில்‌ ௮சேதஈ வஸ்‌அக்களால்‌ 
நடக்க வேண்டிய காரியங்க ளெல்லாம்‌ சேதனவஸ்‌ அவின்‌ பிரயத்‌ 
தின த்தினாலேயே நடக்க வேண்டி யிருக்கின்றன, என்பது யாவரும்‌ 
அறிந்த விஷயமன்றோ? ஆகவே ஆத்மாவை ஒப்புக்கொண்டே 
தீரவேண்டும்‌, என்ன, வைசேவிகர்களுடைய வாதமும்‌ இதை 
யொட்டியதே. ஒரு காரியத்தினால்‌ மற்றொரு காரியம்‌ உண்டாகா 
தென்று அவர்களின்‌ பக்ஷம்‌  தநிருபிக்கப்பட்டிருக்கிற அ, 
அதின்‌ சுருக்கம்‌, 

வாிஐந) ரலவெசிலா ஹீவா ஐ£)ரலவெ௫ காகி | 

௧7-கி ஐற)ரலவெஜஷா வெஷா&)ா மவெசு கிரயா | 


புத்தியினால்‌ இச்சை உண்டாகிறது, இச்சையிலிருந்து ஒரு காரி 
யத்தில்‌ பிரவிருத்தி (இருதி) உண்டாகிறது, இருதியினால்‌ அவ 
யவங்கள்‌ வியாபாரங்களும்‌ அவற்றிலிருந்து காரியமும்‌ முறையே 


சம்பவிக்கின்றன. என்று, 


[ஸ்ரீ ராமாநுஜமதத்தில்‌ கர்மஸ்வரூபம்‌, ] 

இப்படி புண்யம்‌ பாபம்‌ என்கிற கர்மத்தின்‌ ஸாமர்த்தியம்‌ 
நிரூபிக்கப்பட்டால்‌ கர்மஸ்வரூபத்தைப்பற்ற அநேகப்‌ பிரகாரங்‌ 
களான விவாதங்கள்‌ இருந்தாலும்‌ ஸ்ரீராமாநுஜ வித்தாந்தத்தில்‌ 
அவைகளெல்லாம்‌ சமரஸமாகின்றன. இவர்‌ மதத்தில்‌ கர்மஸ்வ 
ரூபம்‌ பகவானுடைய ஸங்கல்பவிசேஷம்‌, அவருடையகோபம்‌ 
என்றெ நிச்ரெஹெ (தண்டிக்கும்‌) ஸங்கல்பத்துக்கு ஆளாவது 
பாபம்‌, அப்படியே அவருடைய பிரீதி என்கிற அ௮துக்கரஹ 
(அஅகூலம்‌ செய்யும்‌) ஸங்கல்பத்துக்கு இலக்காவ அ புண்ணியம்‌, 


28 ராமானுஜதர்சனம்‌ 


இவ்விஷயத்தில்‌ ஸ்ரீபாஷ்யத்தில்‌ ஸ்ரீராமாதஜர்‌ ஸாதித்திருப்ப 
தாவது? 

ஜீவாத்மாவின்‌ புண்யபாபரூபங்களான கருமங்களினாலேயே 
லோகவ்யவஹாரவ்ய வஸ்தைகளெல்லாம்‌ ஹித்திக்கும்போ து 
ஈசுவரன்‌ என்று ஒருவன்‌ வேண்டியதில்லை, புண்யபாபரூபங்க 
ளான கர்மங்களினால்‌ ஸம்ஸ்கரிக்கப்பட்ட (பக்குவம்‌ செய்யப்‌ 
பட்ட) மூலப்பிரகருதியே எந்த எந்த புருஷார்த் தத்தை (பலத்‌ 
தை)க்‌ கொடுக்கவேண்டுமோ அவ்வவ்விதமாக மாறுபாடுகளை 
அடையலாம்‌, எப்படியென்றால்‌ ? விஷம்‌ முதலியவற்றால்‌ கெடுக்‌ 
கப்பட்ட அன்னபானாதிகளாலும்‌ ஈல்ல ஒளஷதங்களினால்‌ பக்‌ 
குவப்படுத்தப்பட்ட அன்‌ னபானாதிகளினாலம்‌ முறையே க்கத்‌ 
அக்கும்‌ சுகத்துக்கும்‌ காரணமாகக்‌ கூடிய பரிணாம (மாறுபாடு 
களின்‌) விசேஷங்கள்‌ அர்ததந்த தேசகாலங்களை யனுசரித்து 
உண்டாவதைக்‌ காண்கின்றோமல்லவா ? அவ்விதமே ஸ்ருஷ்டி 
பிரளயம்‌ முதலிய வ்யவஸ்தைகளும்‌ தேவன்‌ மனுஷியன்‌ முதலிய 
பல வேுபாடுகளையுடைய ஸ்ருஷ்டியும்‌ அப்படியே மோக்ஷம்‌ 
என்னும்‌ வ்யவஸ்தையும்‌ எல்லாம்‌ பலபிரகாரங்களாக மாறுதல்‌ 
களை யடையும்‌ சக்தியையுடைய பிரகிருதியினாலேயே உபபர்கமாக 
லாமே ? (கூடலாமே ?) என்றால்‌, இதற்கு சமாதானம்‌ சொல்லு 
றோம்‌. இது புண்ணியபாபங்களின்‌ ஸ்வருபத்தை யறியா தவர்‌ 
கள்‌ சொல்லும்‌ ஆக்ஷேபம்‌, ௮௮ சாஸ்திரத்தினுலேயே அறியப்‌ 
படவேண்டும்‌, சாஸ்திரமாவது அனாதிஸம்பிரதாயத்தால்‌ வர்‌ 
திருக்கும்‌ தோஷமற்ற வேதம்தான்‌, அந்த வேதமானது பரம 
புருஷனுடைய ஆரா தனமேபுண்ணியம்‌, அவனிடத்தில்‌ அபசாரப்‌ 
படுவதேபாபம்‌, என்று தெரியப்படுத்‌ தற. இந்த ஆராதனத்தி 
னாலும்‌ அபசாரத்தினானும்‌ உண்டாகும்‌ பகவானுடைய அக்கர 
ஹங்களும்‌ நிக்கரஹங்களும்‌ முறையே ஈமது சுகதுக்கங்களுக்குக்‌ 
காரணங்கள்‌. ஸ்ரீதிரமிடாசாரியார்‌, 

௯83விமா.தா.5௩௦ விவீஷவி ஸவீ,டபெகொ$ல௦லாய ஐஉ.கி 
ஸமாஹய_ாஓா | 
தங்கள்‌ கருமங்களினால்‌ பரமாத்மாவைப்‌ பிரீதிசெய்ய முயல்டகின்‌ 
றீர்கள்‌, அவனும்‌ பிரீதியடைர்தவனாய்‌ பலம்‌ கொடுப்பதற்கு 


காமயோகம்‌ 29 


ஹித்தமாகிறான்‌. இதுதான்‌ சாஸ்திரத்தின்‌ நிலை, என்றருளிச்‌ 
செய்தார்‌. என்று, 

[கர்மச்ஞானங்களின்‌ ஸாமரஸ்யம்‌ பகவத்ஸங்கல்பம்‌, ] 

கர்மஸ்வரூபம்‌ இப்படி சிரூபிக்கப்பட்டடால்‌. 

ஞா. நா.மிஸவ_ ௯2_ாணி ஹஹஹா காரு ௧ஜஐ_-உந | 

நஹிஞாடெ_ந ஹஉர(ப0௦ வவிக,சிஹ விஓ)டெக | 
ஓ அர்ஜுக ! ஞானமாகிற நெருப்பு கருமங்களெல்லாவற்றையும்‌ 
சாம்பலாக்கி விடுகிறது, இந்த உலகத்தில்‌ ஞானத்துக்குச்‌ சமான 
மான சுத்திசெய்யும்‌ வஸ்‌ து வேறு கிடையாது, என்பதுபோன்ற 
வசனங்கள்‌ பொருத்த முடையவைகளாகின்றன. இங்கு ஞான 
மாவது பகவானுடைய உபாலஸமம்‌ (பூஜை) அதாவது பகவானுக்‌ 
குப்‌ பிரீதியை . உண்டாக்கக்கூடிய வியாபார விசேஷம்‌, இதை 
பகவத்பரதை (பகவானிடத்திலேயே ஈடுபட்டிருத்தல்‌) என்றும்‌ 
நிரந்தர ஏகாந்த இத்தவிருத்தி (இடைவிடாமல்‌ ஒரே நிலையில்‌ நிற்‌ 
கும்‌ புத்தியின்‌ நட்பு) என்றும்‌ சொல்லுவார்கள்‌, இதனால்‌ உண்‌ 
டாகும்‌ பகவானுடைய பிரீதியினால்‌ ௮னாதிகாலமாய்‌ அவனுக்கு 
நம்‌ விஷயத்தில்‌ ஏற்பட்டிருந்த கோபம்‌ என்கிற கருமம்‌ அடி 
யோடு நூத்‌ தவிடும்‌. இதற்கு லோகானுபவமே போதுமான 
ஸரக்ஷியம்‌, இங்கு ஸ்ரீ, பாஷ்யக்காரர்‌ பாபங்கள்‌ செய்யப்பட்‌ 
டால்‌ அவை புருஷனுக்கு வைதிக கருமங்களில்‌ யோக்கியதை 
யில்லாமற்‌ செய்வதுடன்‌ அதைப்போன்ற மற்ற காரியங்களிலும்‌ 
(பாவத்தொழில்களிலேயே) அதிக ருசியையும்‌ இப்படிப்‌ பலவித 
கெடுதல்களையும்‌ உண்டாக்கும்‌, அவைகளை விநாசப்படுத்‌ துவ 
தாவது, அவைகளுக்கு சக்தியில்லாமற்‌ செய்வதுதான்‌, சக்தி 
யாவ பரமபுருஷனுடைய அப்பிரீதி (கோபம்‌) தான்‌. ஆகை 
யால்‌ உபானையான து அதைச்‌ செய்யும்‌, ஜீவனுக்கு உபாஷிச்‌ 
கப்பட்ட பகவான்‌ அளவற்ற பிரீதிக்குப்‌ பாத்திரனாகிறபடியால்‌ 
பகவான்‌ தானும்‌ அந்த ஜீவன்‌ விஷயத்தில்‌ அளவற்ற அன்போடு 
கூடினவனாகும்படி செய்து பரமபுருஷனுக்கு ஆராதனரூபமாவ 
தால்‌ அத ஜீவனால்‌ பூர்வகாலத்தில்‌ சம்பாதிக்கப்பட்ட பகவா 
னுடைய அப்பீரீ தியை (பிரீதயில்லாமையை, கோபத்தை) நாசப்‌ 


80 ராமானுஜ தர்சனம்‌ 


படுத்தும்‌. வருங்காலத்‌ திலும்‌ ஈசுவரனுக்கு அப்பிரீதிவராமல்‌ தடுக்‌ 
கும்‌ என்றருளிச்செய்தார்‌. வருங்காலத்திலும்‌ இப்படித்‌ தடை 
செய்யவும்‌ என்றது மனிதன்‌ புத்தி பூர்வமில்லாமல்‌ அவசமாய்ச்‌ 
செய்யக்கூடிய பாபங்களைப்பற்றியஅ. நெஞ்சாறச்‌ செய்யும்‌ இச்‌ 
செயல்களின்‌ பலன்களை யனுபவித்தே தீரவேண்டும்‌. அல்லது 
அவற்றிற்குத்‌ தகுந்தபரிஹாரங்களைச்‌ செய்யவேண்டும்‌, இது 
அறியத்தக்கது, 

உபாஸகனுடைய மரணகாலத்தில்‌ அவன்‌ தாயத்தைப்‌ புத்‌ 
திரர்க எடைவார்கள்‌. சத்துருக்கள்‌ அவன்‌ பாபங்களையும்‌ மித்‌ 
திரர்கள்‌ அவன்‌ புண்யங்களையும்‌ அடைறொர்கள்‌, என்னும்‌ சுருதி 
வாக்கியமும்‌ இவ்விதமாகவே பொறுத்தமுடையதாக அறியப்‌ 
படும்‌, ஒருவன்‌ செய்த பாவத்தை மற்றொருவன்‌ அனுபவிப்பது 
என்பது முதலியது சரியாகுமோவென்றால்‌, பாகவதர்கள்‌ (பகவா 
னுடைய பிரீதிக்குப்‌ பாத்திரமானவர்கள்‌, பக்தர்கள்‌) விஷயத்தில்‌ 
செய்யும்‌ சிரேஹேத்தால்‌ பகவானுக்கு பிரீதியும்‌ துவேஷத்தால்‌ 
கோபமும்‌ வருமென்று இந்த வசனத்துக்கு தாத்பர்யம்‌, இது 
பித்ருபுத்ர நியாயத்தினால்‌ (புத்திரன்‌ விஷயத்தில்‌ அன்பு முதலிய 
வைகளைக்‌ காட்டும்‌ மனிதர்‌ திறத்தில்‌ தகப்பனுக்கு பிரீதிமுதலி 
யவை உண்டாகும்‌, மியாயத்தினால்‌ தெளிவாகிறது. இப்படியே 


ஸர கிஸ்‌] கி2_வொஞா யஹாச8ஓ வ கடெச | 
சூனா 2லெராஹீ 282 செதொ$வி_ந வவெள்வ? 
(விஷ்ணுதத்வம்‌, 5-81,) 
வேதமும்‌ ஸ்மிருதியும்‌ என்‌ கட்டளைகள்‌, எவன்‌ அவைகளை மீறி 
நடக்கிறானோ அவன்‌ என்‌ ஆணையைக்‌ கடந்த துசேரஹியாவான்‌. 
என்‌ பக்த்தனானாலும்‌ வைஷ்ணவன்‌ (என்னையே எல்லாமென்று 
நினை த்‌ தவன்‌) ஆகான்‌, என்கிற வசனத்துக்கும்‌ பொறுத்தமான 
அர்த்தம்‌ காணப்படும்‌. 
கருமமான அ பகவானுடைய ௮னுக்கரஹம்‌ முதலியவற்றை 
விட வேறுபட்டதாய்‌ சுதந்திரமாய்‌ சக்தியுள்ளதாகும்‌ பக்ஷத்‌ 
தில்‌ பகவான்‌ அதற்குட்பட்டு அதை யனுசரித்தே பலன்களைக்‌ 
கொடுக்கவேண்டியவனாவான்‌, அப்படியானால்‌ அவனைப்‌ பிரார்த்‌ 


கர்மயோகம்‌ 21 


திப்பதினால்‌ யாதொரு பிரயோஜனமும்‌ இல்லை, இது கியாய 
ஹித்தாந்திகளின்‌ நிரனுக்ரஹ ஈசுவரவா தம்‌என்‌றெ கொள்ளையை 
ஸ்திரப்படுத்தும்‌, - 

அல்லத இத்தகை பகவத்‌ பிரார்த்தனைக்குப்‌ .பலனாக ஒரு 
அதிருஷ்டம்‌, என்று ஒரு சக்தி விசேஷத்தைக்‌ கற்பித்து அத 
னால்‌ தடைகளைப்போக்குதல்‌ முதலியவைகளையும்‌ கற்பிக்கப்‌ புகும்‌ 
தாலும்‌ பகவான்‌ கருமத்துக்குப்‌ பராதீனனாயே (உட்பட்டவ 
னாயே) காரியம்‌ செய்யவேண்டியவனாததால்‌ இந்த ஸாபேக்ஷ ஈசு 
வர வாதத்திலும்‌ பகவான்‌ ப.ரதந்திரன்‌ என்றே ஏற்படும்‌, இதை 
விட ஸர்வேசுவரன்‌, என்பவனுக்கு மேலான தோஷம்‌ ஒன்று 
மில்லை யென்று ஸ்ரீ நிகமாந்த மஹாதேச்கென்‌ அருளிச்செய்திருக்‌ 
கிறார்‌. 

ஹாஉரஷ வா தஹ உராதாகூ.விக விச | 

வ௱ாஉரஷ உ௱ாயமீநஹவ_ெ வ வெக வா | 


தாழ்ர்‌ தவனாகிய ஜீவாத்மா சிற்சில விடங்களில்‌ தன்‌ அதிருஷ்டத்‌ 
அக்கு மட்டுமே வசமாகிறான்‌. பரமபுருஷனோ வென்றால்‌ எங்‌ 
கும்‌ மற்ற எல்லாருடையவும்‌ ௮ திருஷ்டங்களுக்கும்‌ பாரதீனனாக 
வேண்டி வரும்‌, என்றதாயிற்று, 

இவ்விதமாய்‌ எல்லா மனுஷ்யர்களும்‌ எப்பொழுதும்‌ எங்கே 
யும்‌ எந்தப்‌ பிரகாரத்தாலும்‌ பகவானுடைய ஸங்கல்பத்தையே 
எதிர்பார்த்திருக்க வேண்டுமென்று ஈம்பூர்வாசாரியர்கள்‌ ஸா தித்‌ 
திருக்கும்‌ வசனங்களுக்கும்‌ தாத்பரியம்‌ விளக்கப்பட்ட. இந்த 
அபிஸந்தியானது (தீர்ந்த ஞானமும்‌ ஈம்பிக்கையும்‌) நிலைகிற்கு 
மால்‌ தேஹமே ஆதமா, என்னும்‌ பிரமையும்‌ ஆத்மா தானே 
ஸ்வதந்திரன்‌, என்னும்‌ மயக்கமும்‌ வேரோடு நூத்துவிடு மென்‌ 
பது மமது ஸித்தாந்தம்‌, 

[கர்மயோஃானுஷ்டானம்‌ ] 

இவ்வளவால்‌ மனிதன்‌ தன்‌ புத்தி பூர்வமாய்‌ ஸ்வதர்‌ திரனாய்‌ 

தான்‌ இச்சிக்கும்‌ கருமங்களை ச்செய்ய யோக்யதையுடையவனென்‌ 


அம்‌, ஆகையால்‌ அவற்றிற்கு அவன்‌ உத்திரவாதியாயெ அசனால்‌ 


32 ராமானுஜதர்சனம்‌ 


வரும்‌ பலாபலன்களை யனுபவிக்கவேண்டியவனென்றும்‌ இந்தப்‌ 
பலாபலன்கள்‌ ஸர்வேசுவரனான பகவானுடைய அறுக்கிரஹகிக்‌ 
சிரஹ ஸங்கல்பங்களினால்‌ உண்டாகின்றனவென்றும்‌ அந்த ஸங்‌ 
கல்ப்பமேதான்‌ புண்யபாப ரூபங்களான கருமம்‌ அதிருஷ்டம்‌ 
என்று சொல்லப்படு பவையென்றும்‌ பகவானுக்குப்‌ .பிரீதியை 
யுண்டாக்கும்‌ ஆரா தனருபமான கருமங்களே புண்யங்கள்‌ அவை 
தான்‌ அஅதகூல பலன்களைக்கொடுப்பவை அவனுக்குக்கோபத்தை 
உண்டாக்கக்‌ கூடிய கருமங்கள்‌ பாவங்கள்‌ அவையே பிரதிகூல 
பலன்களைக்‌ கொடுப்பவை என்றும்‌ பகவானுக்குப்‌.பிரீதி உண்டா 
கும்படி செய்யப்படும்‌ கருமங்களினால்‌ அவன்‌ நம்மை நமது பூர்வ 
அஷ்கர்மங்களுக்குத்‌ தக்கபடி தெண்டிக்கவேண்டுமென்று செய்‌ 
திருந்த சங்கற்பம்‌ போக்கிவிடப்படுகிற தென்றும்‌ சொல்லிற்‌ 
மூயிற்று, 

இப்படி பகவத்‌ பிரீதியையே பிரயேரஜனமாகக்‌ கோலி பக 
வானே தான்‌ நமக்குக்‌ கொடுத்த ஈமது ஆத்மா சரீரம்‌ முதலான 
வைகளைக்கொண்டு தன்‌ ஆசாதனரூபமான நாம்‌ செய்யும்‌ ௧௬ 
மங்களை த்‌ தன்பொருட்டே செய்வித்துக்‌ கொள்ளுகிறான்‌, என்‌ . 
னும்‌ நினைவுடன்‌ நாம்‌ அஅஷ்டிக்கும்‌ காரியத்‌ தக்குக்‌ கருமயோக 
மென்று பெயர்‌, அதாவது பலத்தில்‌ ஆசை (அபிஸந்தி) கருமத்‌ 
தில்‌ ஈமது என்னும்‌ ஒட்டு (ஸங்கம்‌) நாம்‌ செய்கிறோம்‌ (கர்‌ த்ருத்‌ 
வம்‌) என்னும்‌ நினைவு, இவைகளை யொழித்துச்‌ செய்யபபடும்‌ 
ஸத்கருமங்கள்‌, யோகபுத்தியுடன்‌ இம்மூன்னவிதத்‌ இயாகங்க 
ளுடன்‌ செய்யப்படுமவை என்றபடி, இவைகள்தான்‌ ஸ்ரீதையில்‌ 
நாலாவது அத்யாயத்தில்‌, 

லெவெவொ வறெயகூ௦ யொ.மிந8 வய_1ுவாஹசெக | 

வரஹ.ழாவ உறெயகு௦ யகெடெவொ ௨-௦ ஹ கி | 
என்று தொடங்கி விதிக்கப்பட்ட தேவார்ச்சனை, யாகம்‌, தானம்‌, 
தீர்த்தயாத்திரை, வேதாத்தியயனம்‌, முதலியவைகள்‌, இவற்றில்‌ 
தனக்கஷ்டமாய்‌ செய்யக்கூடிய தாயிருக்குமொன்றை அங்கி 
(உடல்‌) ஆசவைத்து தனக்கு சாஸ்திரங்களினால்‌ கட்டாயம்செய்‌ 
யப்படவேண்டுமென்று விதிக்கப்பட்ட கித்தியமாக அனுஷ்டிக்‌ 


கர்மயோகம்‌ 838 


கத்தக்க (ஸந்தியாவந்தனம்‌ முதலிய) கருமங்களென்ன, கிரஹ 
ணம்‌ முதலியவிசேஷங்களை (கிமித்தங்களை) யிட்டு ௮ுஷ்டிக்கத்‌ 
தக்க கருமங்கள்‌ (சைமித்திகங்கள்‌) என்ன இவற்றை மேற்படி 
உடலுக்கு ௮ங்கங்களாகச்சேர்த்து முன்கூறப்பட்ட மூன்றுவித 
த்யாகங்களுடன்‌ அதை அ௮ுஷ்டி த்‌ தவருவதுதான்‌ கருமயோகம்‌, 


[அதின்‌ பலம்‌. ] 


இக்கர்மயோகம்‌ ஞானயோகத்தை முன்னிட்டும்‌ அல்லத 
முன்னிடாதேயும்‌ தியானயோகம்‌, என்கிற பரிசுத்தஜீனைப்பற்‌ 
திய உபானைத்தையுண்டாக்கி மேல்‌ பக்தியோகத்துக்கு உறுப்‌ 
பாகிய ஆத்மாவலோகனம்‌, என்கிற ஜீவாத்மஸாக்ஷ£த்கா ரத்தை 
(ஜீவாத்மாவைப்பார்ப்பதை)க்கூட்டிவைக்கும்‌, ஞானயோகமா 
வது, கர்மயோகத்தால்‌ பரிசுத்தமான அ௮ந்தக்கரணத்தோடுகூடச்‌ 
செய்யத்தகுந்த பரிசுத்த ஆத்மாவைப்பற்றிய நிலையானசிந்தனை , 
இதை வெகு காலம்‌ அனுஷ்டித்‌தவந்தால்‌ இது தியானயோகத்‌ 
தையுண்டாக்கி ஆத்மாவலோகன த்தை ஸாதித்துக்கொடுக்கும்‌, 

தியானயோகமென்பது அங்கங்களோடு விரிவாய்‌ ஸ்ரீ பகவத்‌ 
கீதையில்‌ ஆறாவது அத்தியாயத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கிற த. 
இந்தவரிசை இரண்டாவது அத்தியாயத்திலேயே விளக்கப்பட்‌ 
டது. 


ஆத்மாவின்‌ உண்மையான ஸ்வரூபத்தையுணர்ந்து பகவான்‌ 
செய்விக்கிறான்‌ கம்மால்‌ ஒன்றுமில்லை, என்னும்‌ அகர்த்ருத்வ 
அதுஸந் தான த்‌ துடன்‌ செய்யப்படும்‌ கருமயோகமே ஞானயோக 
ததையிடையில்‌ வேண்டாமல்‌ தானே கே.ராக ஸுக ரமாக (சரம 
மின்றி செய்யத்தகுக்ததா௫ியும்‌ காலதாமதமின்றியும்‌ தவறுதல்‌ 
களுக்குட்‌ படாமலும்செய்து தியானயோகத்தை யுண்டாக்கி 
ஆத்மாவலோகனத்துக்கு ஸாதனமாசக்கூடும்‌, இப்படிக்கர்ம 
யோகம்‌ தானே உபயோகப்படும்‌ பிரகாரம்‌ கீதையின்‌ மூன்றாவது 
அத்தியாயத்தில்‌ சொல்லப்பட்டது. இத தான்‌ எல்லாவற்றிலும்‌ 
மேலான உபாயமென்றும்‌ எல்லசாலும்‌ அனுஷ்டிக்கத்தக்கதென்‌ 
அம்‌ ஸ்ரீபாஷ்யகா ரரின்‌ திருவுள்ளம்‌. 

5 


84 ராமானுஜதர்சனம்‌ 


[ஆத்மஸ்வளுபம்‌, ] 

ஆத்மாவின்‌ யாதா த்மியம்‌ (ஆத்மாவின்‌ உண்மையானஸ்வ 
ரூபம்‌) அவது? ப்ரத்யக்‌தவம்‌, (தன்னைத்தானே அறிந்துகொள்‌ 
ரூம்‌ சக்தி) ஏகத்வம்‌, (ஒரே ஆகாரத்தை உடைத்தாயிருப்ப து) 
அதுகூலத்வம்‌, (தனக்குத்தான்‌ இன்‌ பமாகவேயிருப்பது) பரசே 
ஷதைகசஸத்வம்‌ (பகவானுக்கு சேஷமாக அதாவது கருவியாக 
இருப்பதையே தன்ஸாரமான குணமாக உடைத்தாயிருக்கை) 
முதலான ஆத்மஸ்வரூபத்‌ தில்‌ உள்ளடங்யெதர்மங்கள்‌. (குணங்கள்‌) 
ஜீவன்‌ நித்தியன்‌ (ஈாசமற்றவன்‌) அணு, ஞானமொன்றையே உரு 
வாக உடையவன்‌, தானபேக்ஷிக்கும்‌ ஸர்வகாமங்களையும்‌ ஸாதித்‌ 
அக்கொள்ளும்‌ சக்தியுடையவன்‌ (ஸர்வகாமா வாப்தி அர்ஹன்‌) 
என்பது முதலான சாஸ்திரங்களினால்‌ அறியப்படத்தக்க தர்மங்‌ 
கள்‌. முன்கூறியபடி ஸ்வரூபகிர்ணயம்பண்ணப்பட்ட ஆத்மாவின்‌ 
மற்தகுண (விசேஷணற)ங்கள்‌, முன்சொல்லப்பட்டவைகளுக்கு 
ஸ்வரூப நிரூபகதர்மங்கள்‌, என்றும்‌ பின்கூறப்பட்டவைகளுக்கு 
நிரூபிதஸ்வரூபவி சேஷணங்கள்‌, என்றும்‌ பெயர்‌, -ஸ்வரூபத்தில 
டங்கிய தர்மங்கள்‌ ஸ்வயமாகவே ஆத்மாவுக்குப்பிரகாசிக்க்‌ றன 
(ஸ்வயம்பாஸ்யங்கள்‌) என்றும்‌, தர்மியாற அத்மாவினாலேயே 
பிரகாசிக்கின்றன (தர்மிபாஸ்யங்கள்‌) என்றும்‌ லெ ஸம்பிரதாயற்‌ 
களுண்டு, 

ஆத்மஸ்வளூப த்தின்‌ உண்மையை இப்படிக்கொண்டால்‌ தான்‌ 
மோக்ஷதெசையில்‌ ஜீவர்களுக்குப்‌ ப.ரஸ்பரம்பேதம்ஷித்திக்கும்‌, 
இல்லாவிட்டால்‌ அத்வைதஸித்தாந்தத்தில்தான்‌ பிரவேசமுண்‌ 
டாகும்‌, 
ஆகையால்‌ இதை நன்றாயறிர்‌ தகொள்ள வேண்டியது அவச்ய 
மாகிறது. 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
ஞானயோகம்‌. 
| கர்மக்ஞானங்கள்‌ பகவ தாரா தனங்கள்‌,.] 

இவ்விதமாய்‌ கருமத்தின்‌ உண்மையை நிர்ணயித்த இனால்‌ 
நாம்‌ செய்ற சகல கருமங்களும்‌ பகவானுக்கு ஆரா தனமாக அவ 
அக்குச்‌ சந்தோஷத்தையுண்டாக்கக்‌ கூடியவைகளாக அகும்பிர 
காரம்‌ ஸித்தாந்தம்‌ செய்யப்பட்ட அ. இதைத்தான்‌ பகவானும்‌ 
ஸ்ரீ கீதையில்‌, 

ய கரறொஷி பஉஹாஹி யஜுஹொவி உஉ௱ஸிய௫ | 

ய-தவஹ) ஹிகெ௱ஜெய தயரா உணு | 


ஓகுரந்தி புத்திரனே ! ஜீவனார்த்தமாக லெளடிக வ்யாபாரம்‌ 
கள்‌ யாவற்றைச்‌ செய்வாயோ, சரீரத்தை தரிப்பதற்காக 
யாதொரு அகாராதிகளை உட்கொள்வாயோ, தானம்‌ தபஸ்‌ 
என்று பரலோகஸாதனமான காரியங்கள்‌ எவைகளைச்‌ செய்‌ 
வாயோ, அவைகளையெல்லாம்‌ எனக்கு அர்ப்பணம்‌ பண்ணிவிடு, 
என்றருளிச்‌ செய்தார்‌, இதில்‌ மனிதனுக்கு ஸ்வபாவத்திலுண்‌ 
டாவதும்‌, திரவியம்‌ முதலிய பிரயோஜனங்களைப்‌ பற்றவருவ தம்‌, 
சாஸ்‌ திரங்களினால்‌ விதிச்கப்பட்டதும்‌, (ஸ்வபாவப்‌ பிராப்தம்‌, 
. அர்த்தப்பிராப்தம்‌, சாஸ்திரப்பிராப்தம்‌) என்று பிரித்துச்‌ சொல்‌ 
லப்பட்ட எல்லாக்‌  கருமங்களையும்‌ பற்றப்‌ பேசப்பட்டது, 
ஏனென்றால்‌ ? 

நஹி குறிக கூண&ி ஜாதகி. ௧) ௯௪ | 
காய டபெசஹுவம௦$ ௬83 ஹவ_13 ௨,௧-7._அி0.ம_1)00ண? | 


ஒருவனும்‌ ஒன்றும்‌ செய்யாமல்‌ ஒரு கணம்கூட, இருக்க 
முடியாது, பிரகிருதி ஸம்பந்தத்தினால்‌ ஸ்வபாவத்தினால்‌ உண்‌ 
டான குணங்களினால்‌ எல்லாரும்‌ பரவசராகவே வேலைகளைச்செய்‌ 
யும்படி ஈடத்தப்படுறொர்கள்‌, என்று ஸ்ரீ கிருஷ்ணனே அருளிச்‌ 
செய்தான்‌. : ஆகையால்‌ பிரவிருத்தி (செய்தல்‌) கிவிருத்தி (செய்‌ 
யாமல்விடுதல்‌) ரூபங்களான எந்தக்காரியங்களும்‌ சாஸ்திரத்தை 


36 ராமானுஜ தர்சனம்‌ 


யனுசரித்தும்‌ பலத்தில்‌ இச்சை அபிமானம்‌ கர்த்ரு த்வம்‌, இவை 
களையொழித்தும்‌, அவைகள்‌ பகவதாராதனங்களாகக்கடவன, 
என்னும்‌ கினைவுடனும்‌ செய்யப்பட்டால்‌ அவையே மோக்ஷத்துக்‌ 
கும்‌ ஸதானங்களாகின்றன, என்று ஷித்தாக்தம்‌ செய்யப்பட்ட 
தாது. இதனால்‌ திருஷ்டப்‌ பிரயோஜனத்துக்கும்‌ (இந்த 
லோகத்து பிரயோஜனங்களுக்கும்‌) குறைவில்லை, சாஸ்திரத்தி 
னால்‌ தடுக்கப்பட்ட காரியங்கள்‌ லோகத்திலும்‌ கிஷித்தங்களாக 
(தள்ளப்பட்டவைகளாக)த்தான்‌ காணப்படுகின்றன, என்று அறி 
வது இங்கு அவசியம்‌, 
| மூன்றுவித மார்கங்கள்‌ ] 

பரம புருஷார்த்தத்துக்குதித்கான உபாயத்தைப்‌ பற்றிய 
சாஸ்திரவிசாரம்‌ ஆதிமுதற்கொண்டு சேவலகர்மமென்றும்‌ கேவ 
லக்ஞானமென்றும்‌ கேவலபக்தியென்றும்‌ முன்றுவகசைகளாகப்‌ 
பிரிந்து ஈடந்திருக்கன்றன. இவையெல்லாவற்றிற்கும்‌ ஸ்ரீ தை 
யிலேயே ஆதாரம்‌ கிடைக்கும்‌, 


[கேவலகர்மம்‌, ] 


இவற்றில்‌ கேவலகர்மமார்கத்தையனுசரித்தவர்களுக்கு முன்‌ 
காலத்தில்‌ கர்மஜடரென்றும்‌ பூர்வ (முற்பகுதி) மீமாம்ஸகரென்‌. 
அம்‌ கபத்த மீமாம்கைர்‌ (மீமாம்ஸையின்‌ உடலை, முண்டத்தை 
மட்டும்‌ ஆச்ரயித்தவர்‌) என்றும்‌ பெயர்கள்‌ உண்டு, இவர்கள்‌ 
வைதிகர்களே (வேதப்பிராமாணயத்தை யொப்பினவர்களே) 
யாகிலும்‌ இவர்கள்‌. 


வெகொஷுா?, வெஉ£ஷா$, 


(வேதாந்தங்கள்‌ வேதாந்தத்தின்ளெர்‌ நிலங்கள்‌) என்று ஞானப்‌ 
பிரதானமானவேத்தின்‌ ஸாரக்ஷேத்திரங்களான உபனிஷத்துக்‌ 
களை தாஷித்‌ துக்கொண்டு அதின்கர்மகாண்டத்‌ அக்கு மட்டும்‌ பிரா 
மாண்யத்தை ௮க்கேரித்தயாகம்‌ முதலிய கருமங்களுக்கே ஐஹி 
கம்‌ (இந்தலோகத்த அ) ஆமுஷ்மிகம்‌ (பரலோக ஸம்பந் தமான த) 
என்னப்பட்ட ஸகல பலன்களையும்‌ ஸாதித்துக்கொடுக்கும்‌ சக்தி 
யைக்கொணடார்கள்‌, எனவே, இவர்கள்‌ நினைவில்‌ ஜகாச்ரம்ய 


ஞானயோகம்‌ 87 


மென்னும்‌ சருஹஸ்தாச்‌ரமமே ஸர்வோத்திருஷ்டமானது, பலத்‌ 
தில்‌ ஆசையினால்‌ யாகம்‌ முதலியகருமங்களை எப்போதும்‌ அஷ்‌ 
டி.ப்பவர்களாகையால்‌ இவர்கள்‌ ராகம்‌ (ஆசை)த்வேஷம்‌ (விரோ 
தம்‌) லோபம்‌ முதலிய பிசாசங்களால்‌ பீடிக்கப்பட்டு சுயநலக்‌ 
யே தேடுகிறவர்கள்‌, என்று ளெளகதர்‌ (பெளத்தர்‌) முதலியவர்‌ 
களுடைய தூஷணங்களுக்கு முதல்‌ பாத்திரர்களானார்கள்‌, ஸர்யா 
ஸம்‌ முதலிய ஆச்ரமங்கள்‌ குருடன்‌ நொண்டி முதலிய கருமங்கள்‌ 
செய்ய யோக்கியதையில்லாத புருஷர்களுக்கே ஏற்பட்டதென்றார்‌ 
கள்‌, வர்ணாச்ரமவ்யவஸ்தையின்படி லோகயாத்திரையை நடத்‌ 
திக்கொண்டுயாகம்‌ தானம்‌ ஹோமம்‌ முதலான கருமங்களை நடத்‌ 
அவதிலேயே ஈடுபட்டிருந்திருக்கார்கள்‌. இவர்களைத்தான்‌ சாந்‌ 
தோக்ய பிருஹதாரண்ய உபனிஷத்‌ தூக்கள்‌ கர்மஜடர்கள்‌ (கருமத்‌ 
தினால்‌ மதியிழந்தவர்கள்‌) என்று நிர்தித்தன. இத்தகையவைதிக 
ஸித்தாந்தம்‌ ராகத்வேஷாதிகளை உண்டாக்குமேயன்றி வைராக்‌ 
யத்தை உண்டாக்காது. என்றும்‌ கேவலம்‌ ஹிம்ஸாமயமாயிருக்கு 
மென்றும்‌ வேகபாஹ்யர்களும்‌(வேதச்‌ அக்குப்புறம்பானவர்களும்‌) 
ளெளகதர்களும்‌ நிந்திச்கின்றார்கள்‌, 
[| கேவலக்ஞானம்‌.] 
கேவலஞானமார்க்கத்தைப்‌ பின்யாற்றியவர்கள்‌ உத்தர (பிற்‌ 
பகுதி) மீமாம்ஸகர்‌, என்றும்‌, ராஹு (தலை) மீமாம்ஸகரென் றும்‌ 
 வ்யவஹரிக்கப்பட்டவர்களாய்‌ வேதத்தில்‌ உபனிஷூத்து பாகத்துக்‌ 
குமட்டும்‌ பிராமாண்யத்தை யொப்புக்கொண்டு கேவலஞானமார்க்‌ 
கத்தையே மோக்ஷஸாதனமாக ஆச்ரயித்தவர்கள்‌, தையில்‌ 
அ ரமண) விஷயா வெஉா$ 
(வேதங்கள்‌ முக்குணங்களைப்பற்றியவைகள்‌) 


ய ரதி2௦ உ௱ஷி_கா௦ வாவ 


்‌ (இப்படிக்காய்க்‌ குதவா த பூவைப்போன்றவாக்குகளைச்‌ சொல்லு 
கிறவர்கள்‌) என்ற மாதிரிகளில்‌ சொல்லப்பட்டவாக்கியங்களைக்‌ 
கொண்டு கர்மத்தை தூஷிப்பவர்கள்‌, ஸந்யாஸமென்றெமோ கதா 


ச்ரமத்தை அத்யாச்ரம மென்னும்‌ ஞானத்துக்குப்பரம உபகார 


88 ராமாஜைதர்சனம்‌ 


மென்னும்‌ எண்ணுவார்கள்‌. ராகத்வேஷங்களையொழித்‌ அ எல்லா. 
வற்றிலும்‌ பற்றுதலைக்களைக்‌ த (ஸர்வஸங்கபரித்யாகம்செய்‌ அ) 
பிரபஞ்சத்தின்‌ உபசமத்தையே (ஒழிவையே பரமபுருஷார்த்த 
மென்று எதிர்பார்ப்பார்கள்‌. அரண்யம்‌ முதலிய நிர்ஜனப்பிரதே 
சங்களில்‌ வஹிப்பதையே உகப்பார்கள்‌. சாஸ்திரத்தைக்கேட்‌ 
டல்‌ (சிரவணம்‌) அதைமன தில்‌ உருபபோடுதல்‌ முதலியவைகளில்‌ 
இடைவிடாத கெவனத்தைச்‌ செலுத்தி மஹாமெளனிகளரன 
யோஃச்வரராயிராப்பார்கள்‌, ஜடன்‌ (மந்தன்‌) ஊமைசெவிடன்‌ 
குருடன்‌ முதலியவர்களைப்போல்‌ ஈடர்துகொள்ள நிச்சயிப்பார்‌ 
கள்‌. இத்தகைய வைதிகர்களின்‌ மார்க்கம்தான்‌ கேவலஞானமார்க்‌ 
கமென்ப அ, 


| கேவலபக்தி] 


கேவலபக்திமார்க்கத்தைப்‌ பின்பற்றியவர்கள்‌ தார்திரிகர்கள்‌ 
என்றும்‌ பக்தி கிஷ்டர்கள்‌ என்றும்‌ சொல்லப்படுவார்கள்‌., இவர்‌ 
சுள்‌ முன்கூறப்பட்ட இரண்டுவிதவைதிக மார்க்கங்களையும்‌ ஆதரி 
யாமல்‌ யதேச்ச ஆசாரங்களில்‌ ஈடுபட்டவர்களாய்‌ குத்ஸிதமான 
அருவருக்கத்தக்க ஹித்திகளாலும்‌ குத்ஸிதமான பிரயோஜனங்‌ 
களாலும்‌ ஜனங்களைவசீகரித்துக்கொள்வார்கள்‌, வாமாசாரம்‌ 
மையாசாரம்‌ என்பதுபோன்ற தனிப்பட்ட மார்க்கங்களை அனு 
சரிப்பவர்கள்‌, கேவலம்‌ தேவதாபக்‌ இயினாலேயே எல்லாவற்றை 
யும்‌ ஸாதித்துக்கொள்ளப்பார்த்து கருதார்த்த ராவோமென்று 
நிச்சயிப்பவர்‌. வைதிகமார்க்க விதாஷகர்கள்‌, என்று: பஹுவித 
அபவா தங்களுக்குப்‌ பாத்திரராகிறவர்கள்‌, அந்தச்சக்கெ ஆராத : 
நம்‌, பெஹிச்சக்கி ஆராதனம்‌, விக்செஹொராதனம்‌, முதலிய 
அநேகவித ஆரா தனங்களைச்‌ செய்கின்றவர்கள்‌. இவன்‌, பிரும்ஹா, 
விஷ்ணு, இந்திரன்‌, உபேர்திரன்‌, முதலான தனித்தனித்தேவதை 
களை ஆராதிப்பவர்கள்‌, இவர்களுக்குக்‌ கிரியாயோகநிஷ்டர்க 
ளென்று பிரஹித்தமான பெயர்‌ உண்டு, இவர்களுடைய தர்சன 
பேதங்கள்‌ புராணஸாரத்தில்‌. 


மபெொொவ௦ற வெவெஷவ௦ 00௯௦ ஸெள [0௦ வெநரய ௧௦ தயா | 


ஹாக௦வ மதி மஹ உப காறி ஷலெவஹி | 


ஞானயோகம்‌ 89 


சைவம்‌, வைஷ்ணவம்‌, சாக்தம்‌, ஸெளரம்‌, வைநாயகம்‌, 
ஸ்காந்தம்‌, என்று பக்திமார்க்கத்‌ இன்‌ மதங்கள்‌ ஆறுவகையாகப்‌ 


பிறிந்திருக்கின்றன, என்று சொல்லப்பட்ட, 


| இப்பிதிவுக்கு சாஸ்திர ஆதாரம்‌ ] : 
ஸ்தூல திருஷ்டியால்‌ (மேற்பார்வையினால்‌) பார்க்குமிடத்‌ தூ 
உபனிஷத்துக்களிலும்‌ பகவத்தையிலும்‌ இம்மார்க்கங்கள்‌ தனித்‌ 
தனியாய்‌ ஸ்வதர்திரங்கள்‌, என்ன௮ுகாட்ட பல பிரமாணங்கள்‌ 
காணப்படுகின்றன! உதாரணமாய்‌ உபனிஷத்தக்களில்‌ 
உ௰௱ெடெச விவறீடெத விஷ ஜி 
சவிஓயபாவ விஷெ)அ வாகா | 


அவித்யை, கருமம்‌, என்றும்‌, வித்தை, ஞானம்‌, என்றும்‌ பெயர்‌ 
பெற்ற இவ்விரண்டும்‌ ஒன்றுக்கொன்று வெருதூரமுள்ள அ, தனித்‌ 
தனிப்‌ பலன்களைக்‌ கொடுப்பவை பரஸ்பரம்‌ விரோதமானவை. 


தெவிறெ) வெடி.தவெ) வ௱ாவாஉ௱ரவ | 


பரா, மேற்பட்டது அதாவஅ ஞானம்‌, என்றும்‌, அபரா, தாழ்ந்‌ 
தஅ, அதாவது கருமம்‌, என்றும்‌ இருவகைப்பட்டவித்யைகள்‌ 
அறியத்தக்சவை. 

ஸொ$ஹு 8ஷே விஜெவாஹி _நா_கவி௯ | 

டர 8 8 

அத்தகையறநான்‌ மந்திரத்தை, கருமத்தை, மட்டும்‌ அறிந்தே 
னே ஒழிய அர்த்தத்தை, ஞானத்தை அறியவில்லை, இப்படி களில்‌ 
பேசப்பட்டது. பகவத்தீதையிலும்‌ இவவர்த்தம்‌, 

ஐ. ரயஹீவெல க$ணவெ. 8 காஸாலிஐ_ நாஉ] ந | 

௧௫௪ கி௦ ச2ணி வொரொசா௦ நியொஜயஹி கெடயவ | 
காமத்தைக்காட்டினும்‌ ஞானமே மேலானதென்று தேவரீர்‌ எண்‌ 
ணும்‌ பக்ஷத்தில்‌ ஓ கேசவனே ! ஏன்‌ என்னை இர்த கோரமான 
கருமத்தில்‌ ஏவுகின்கீர்‌? என்ற அர்ஜுனன்‌ வாக்கியத்தால்‌ 
வெளியிடப்பட்ட. 

கர்மமார்கத்துச்கு முக்கிய விரோ திகள்‌ ஸாங்யெஹித்தாந்தி 
கள்‌. அவர்கள்‌ தெரிர்‌தகொள்ள வேண்டிய தில்‌ முக்கியமானது 


&0 ராமானுஜதர்சனம்‌ 


பிரகிருதி புருஷவிவோக:3 (பிரகிருதியையும்‌ ஜீவனையும்‌ பற்றிய 
பகுத்தறிவு) என்று ஞானத்துக்கு பிராதான்யத்தை (முதன்மை 
யை)ச்சொல்லுவார்கள்‌. பகவானும்‌ கீதையில்‌ இவ்விஷயத்தை, ' 
அரா) கொஷவடிட ௫ கெ கவரா ஹ-௦5_1_நீஹிண? | 
சில ஞானிகள்‌ கருமத்தை தோஷத்தை தள்ளிவிடுகிறமா திரி தள்‌ 
ளிவிடவேண்டும்‌ மென்றார்கள்‌, என்னு அறுவதித்தார்‌ இதற்கு 
மூலமான வேதவாக்கியம்‌, 
கணா நவ ஜபாயடெர_ந ஓ ந்த்‌ ௨௩௦௯ ௯2] _தகூ 
8 நபம | 
கருமத்தினாலுமில்லை, பிரஜையினாலுமில்லை, பணத்தினாலு கில்லை, 
எல்லாவற்றையும்‌ விடுவதினால்தான்‌, அமிருத்தவம்‌, மோக்ஷம்‌ 
கிட்டும்‌ என்று சிலர்‌ ஞானிகன்‌ சொல்லுகிறார்கள்‌, என்பது, 
ஸ்வதந்திரமான ஞானமார்க்கம்‌ தையில்‌, 
ஞா மா.மிஹஸவ._. கடோணி ஹஹஹா_த ராடு ஒஜ_-0.ந | 
_நஹிஷாெந.ந வர 01௦ வவி அரதிஹ விஓ)டெச | 
ஞானமாகிற நெருப்பு எல்லாக்கருமங்களையும்‌ சாம்பலாக்கிவிடுகின்‌ 
றத. இந்த உலகத்தில்‌ ஞானத்துக்கு மேற்பட்ட பரிசுத்தியைக்‌ 
கொடுக்கக்கூடியவஸ்‌ அவொன்‌ றுமில்லை. என்றும்‌ சூசிப்பிக்கப்‌ 
பட்டது. 
இவ்விதமாகவே ஸ்வதந்திரமான பக்திமார்க்கமும்‌ ஸ்தூல 
திருஷ்டி யாகப்பலவிடங்களில்‌ பகவத்தேதையில்‌ காட்டப்பட்டிருக்‌ 
கிறது. எப்படியென்றால்‌? 
ச௫விவெச ஹுஉபராவாரறொ ஹஜ த8ா8ந_ந)ஹாக | 
ஹாய-ரொவ ஹூ8ஹவ3 ஷம்‌) ஹிடெசாஹிஸூ | 
ஹவ_க_ாணிவி ஸ்ர க வ_ூாணொ நி வாமா]யக | 
ஷாகி வாவொ.கி ுாறாப5_த௦ வண்டு | 
3ர௦ஹி வானவ வாணி] ௫) யெவிஷ) 59 2 வாவயொ நய? 
ஹியொ பெவெமயாஹயாபா 0௨ ; ரஸெ வியாவி வ௱ா௦ம.கி௦| 
விஒ)ா விரய ஹவளஜெ வாதணெ மவி ஹஹி.நி | 


ஞானயோகம்‌ 41 


ஸா மிவெவபாவாகெவ ஊணி_தாஹூ உம _ந£| 


- நரஹு வெடெ.ந_? தவா. நலாடெக ந வெஜயா | 


ஸுக) ஹஊவ௦ வியொடரஷ ௦௦ உரஷ வா நஹிரோஃயயா | 


மிகவும்‌ கெட்ட ஆகாரங்களையுடையவனானாலும்‌ வேறிடம்‌ செல்‌ 
லாதமனதுடன்‌ என்னை பஜிப்பானானால்‌ அவனேஸா தவெனப்படு 
வான்‌. அவன்‌ நல்வழியில்‌ ஈடப்பவனன்றோ ? என்னை ஆச்ச 
யித்தவனாய்‌ எல்லாக்கருமங்களையும்‌ எப்போதும்செய்‌ தகொண்டு 
வருகிறவன்‌ என்‌ அதுக்கிரஹத்தினால்‌ சாசுவதமானதும்‌ அழிவில்‌ 
லாததுமான பதத்தை அடைவான்‌, ஸ்திரீகள்‌ வைசியர்கள்‌ சூத்‌ 
திரர்கள்‌ என்றமாதிரிபாபங்களினால்‌ (குறைவுகளினால்‌) தாழ்ந்த 
நிலைமைகளையடைந்தவசேயாயினும்‌ என்னை ஆச்ரயிக்கும்‌ ப௯்ஷத்‌ 
தில்‌ அவர்கள்‌ எவருமே உத்தமமான கதியையடைவார்கள்‌, 
வித்யை விரயம்‌ முதலியவைகளையுடையவனென்ன கேவலம்‌ பிறப்‌ 
பினால்‌ மட்டும்‌ பிராம்மணனாயிருப்பவனென்ன பசுமாடென்ன, 
யானையென்ன, காயென்ன, அதைப்புசிப்பவ னென்ன இவர்களெல்‌ 
லாசையும்‌ அறிஞர்கள்‌ சமமாகவே பார்ப்பார்கள்‌. வெறும்‌ வே 
தாத்தியயனத்தாலும்‌ தபஹினாலும்‌ யாகத்தினாலும்‌ நீ பார்த்தது 
போல்‌ ஒருவரும்‌ என்னைக்‌ கரணமுடியாது, என்று பலவிடங்‌ 
களில்‌ சொல்லப்பட்டது, இதை விஸ்ரிதக்கவேண்டி ய தில்லை, 


[£தாசாரியரின்‌ ித்தாந்தம்‌] 
இவற்றையெல்லாம்சேர்‌ த்து ஸ்ரீ£தோசாரியன செய்யும்‌ வித்‌ 
தாந்தத்தை இனிக்கவனிப்போம்‌, 
ஹக௯௦ வரசாணகி தம கவ சண ஊஹவெகி.தி | 


9 2 ர ௦ 
நீவா2 கலஹதிவவி ஹநிதிவவி ஹாயவூ | 


இது ஒன்றுதான்‌ பிரமாணம்‌, மற்றொன்றும்‌ பிரமாணமாகா ௮. 
என்று நீசர்கள்‌ பரஸ்பரம்‌ கலஹத்தில்‌ இச்சையுடையவராயிருக்‌ 
கின்றார்கள்‌, ஸாதுக்களோவென்றால்‌ எல்லாவற்றுக்கும்‌ சேர்க்‌ 
கையை (சமாதானத்தை,யே இச்சிக்கிறார்கள்‌, என்றெ நியாயப்‌ 
. படி முற்கூறப்பட்டமூன்று மார்க்கங்களுக்கும்‌ அவைகளை யொட்‌ 
டியவேறு சிலவா தங்களுக்கும்‌ ஸாமாஸ்யத்தை : (ஒற்றுமையை) 
6 


42 ராமாஜைதர்சனம்‌ 


பகவத்கீதை நிரூபிக்கிறது. எப்படியென்றால்‌? கருமததாலும்‌ 
ஞானத்தாலும்‌ உபகரிக்கப்பட்ட பக்தியோகமானது மோக்ஷ்பரி 
யந்தமான புருஷார்‌ த்‌ தங்களுக்கு உபாயமாகிற தென்றும்‌ அவ்வித 
பக்தியும்‌) ஸர்வார்‌ தர்யா மியாயும்‌ (எல்லாவற்றுக்கும்‌ உயிராயும்‌) 
ஸர்வேசுவரனாயுமிருக்கிற பகவான்‌ வாசுதேவனைக்‌ குறித்‌ அச்செய்‌ 
யத்தக்கதென்றும்‌ €ழ்ச்சொல்லிய மூன்று வழிகளையும்‌ ஒன்றாகச்‌ 
செய்திருக்றெது, இந்த நிர்ணயம்‌ தான்‌ தெளிவானது, மற்ற 
நிர்ணயங்கள்‌ பிராந்திரூபங்கள்‌. என்று, 

பொரைவே 8௯ 2௫3 ஜாநாகி உாாுஷெொ-த8௦ | 

- ஹஹ வ_) விஉஐ.கி2ர௦ ஹவ_ஹரவெந மாறக | 

எவன்‌ புத்தி மயக்க மில்லாமல்‌ இவ்விதமாய்ப்‌ புருஷோ த்‌ தமனான 
என்னை யநிகிறானோ, அவன்தான்‌ எல்லாம்‌ தெரிந்தவன்‌. அவனே 
என்னைத்‌ தன்‌ எல்லாவித பாவங்கள்‌ (கினைவு) களாலும்‌ அடை 
கிரான்‌. இதனால்‌ பகவான்‌ அருளிச்செய்தார்‌. 

வேதங்கள்‌ ஸ்மிருதிகள்‌ இதிஹாஸ புராணங்கள்‌ முதலிய 
எல்லா சாஸ்திரங்களும்‌ பகவானுடைய மாஹாத்மியத்தையே 
கிரூபிக்கன்‌்றனவென்று கீதையில்‌ தெளிவாய்ச்‌ சொல்லப்பட்‌ 
டிருக்கிறது, 

வெட மஹஸவெெடாஹ வே வெஉ 95 | 

வெடாஷகர௮௨ விஜலெவ வாஹு | 
வேதங்க ளெல்லாவற்றாலும்‌ கானே அறியப்பட வேண்டியவனா 
யிருக்கிறேன்‌, கானே வேதத்தின்‌ பலன்களைக்‌ கொடுப்பவன்‌, 
அதின்‌ உட்கருத்தை யறிந்தவனும்‌ ரானே, என்னு இப்படி பக 
வான்‌ வாசுதேவன்‌ ஸாதித்த அபிப்பிராயமான து வேதவேதாந்த : 
இதிஹாஸா தி சசலசாஸ்திரங்களுக்கும்‌ ஒத்‌திருக்கின்‌றதென்ப தம்‌ 
ஸத்துக்களுடைய மன அக்கு சமாதானத்தையும்‌ சந்தோஷத்தை 
யும்‌ கொடுக்கத்தகுந்த தென்பதும்‌ எல்லாராலும்‌ ஒப்புக்கொள் 
எப்பட்டிருக்கிற த, 

[பகவான்‌ எல்லாவற்றைபும்‌ பற்றக்காட்டும்‌ ஸாமசஸ்யம்‌. ] 
யொயொ மாயா தநத ஸ்ஜ்லயா$லி__த திது.கி| 
அஹ) 4-சவயா வலா ஸ்ரீஜா௦ தாசெவ வியா ஹு | 


ஞானயோகம்‌ 48 


ஷகயாஸ்ரீ6யா ய ௩கஹஷாாய ந ஹெ | 

ஓலடெதவ _க.க$காரரலு 8யெவ விஹி_தாறு ஹி_தாறு | 

யெகூ_௩) ஜெவ_சா வக்தாய ஜஷெ ஸ்ரீவயாத.நி_தா$£ | 

ட_க௧௨98ரவேே கெளஜெய யக) வியி வாவெ_௯௦ | 

சூஹூ௦ஹி ஹவ_யஞா_நா௦ ஹொ சதாவ உட ஜுரொவவ | 

நத ரோ8ஹி ஜா.நஹி _தகெெ_நா தஸ பவனி | 

ஹவபஹு வாஹு ஹரி ஹஹிவிஷ 5 

தவர விர வொ ஹ_௩௦௮ | 

ஈறு ஹவ_$ மட _சாநா௦ ஹரதெபெ$ஜ_ ந கிலி | 
எந்தெந்த பக்தன்‌ எந்தெந்த தேவதாருபத்தை சிரத்தையுடன்‌ 
அர்ச்சனை செய்ய . இச்சிக்றொனோ, அவனவனுடைய அந்தந்த 
சரத்தையையே நான்‌ அசைவற்றிருக்கும்படி செய்கிறேன்‌. அவ 
னவனும்‌ அவ்வித சிரத்தையோடு கூடினவனாய்த்‌ தன்‌ தேவ 
தையின்‌ ஆராதனத்திலீடுபட்டு அத்‌ தேவதையிடத்தி னின்றும்‌ 
வேண்டும்‌ பலன்சளைப்‌ பெறுகிறான்‌. ஆனால்‌ அவை யெல்லாம்‌ 
என்னாலேயே கொடிக்கப்பட்டவை, வேறு தேவதைகளின்‌ பக்‌ 
தர்களானாலும்‌ அத்‌ தேவதைகளை சிரத்தையுடன்‌ பூஜிப்பார்களே 
யாகில்‌ வழியில்லா வழியிலேனும்‌ அவர்கள்‌ என்னைப்‌ பூஜிப்பவர்‌ : 
களே யாரிறார்கள்‌,. உல்லா யாகங்களிலும்‌ கொடுக்கப்பட்ட 
ஹவிஸ்ஸுக்களையும்‌ கானே உண்டின்றேன்‌. அவற்றிற்காகக்‌ 
கொடுக்கவேண்டிய பலன்களைக்‌ கொடுக்கும்‌ அதிகாரியும்‌ நானே, 
இப்படி என்னை உண்மையாக அறியாதவர்கள்‌ ழே நழுவிவிடு 
இருர்கள்‌,' எல்லாருடைய ஹிருதயத்திலும்‌ கான்‌ நிலைத்திருக்‌ 
கிறேன்‌, என்னால்தான்‌ நினைவும்‌ ஞானமும்‌ வருவதும்‌ அவை 
௮ழிர்துபோவதும்‌ ஸம்பவிக்கின்றன, ஓ அர்ஜுன, ஈசுவரன்‌ 
எல்லா பூதங்களுடையவும்‌ (பிராணிகளுடையவும்‌) ஹிருதயத்தில்‌ 
நிலையாக இருக்கிறான்‌. என்றிப்படிப்‌ பல விடங்களில்‌ விளக்கப்‌ 
பட்டது. பிறர்களுக்குச்‌ செய்யப்பட்டதை யெல்லாம்‌ தனக்குச்‌ 
செய்யப்பட்டதாகக்‌ கருதுவது பகவானுடைய உதார குணத்‌ 
அக்குப்பொறுத்தமான அ.ஹிரண்யகசுபுவைப்போல்‌ ௮ஸ-*ரஸ்வ 
பரவ முடையவர்கள்‌, 


44 ராமானுஜதர்சனம்‌ 


பெ;லொக)ஃ வமர கிட) ஸை ஹணொவா உஷி_)_50 | 

யஞஹா.மாந பெஷாிு ஹுஹன்ய௦ ஷுஜெ_ஹு$ | 
அர்த அ௮ஸு5ரன்‌ பிரும்மாவின்‌ வரத்தினால்‌ கர்வம்‌ கொண்டு 
மூன்று லோகங்களையும்‌ தன்‌ வசமாக்கிக்கொண்டான்‌. தேவதை 
களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட யக்ஞ பாகங்க ளெல்லாவற்றையும்மிகு தி 
யில்லாமல்‌ தானே புஜித்தான்‌, என்றபடியே தானே ஸாக்ஷாத்‌ ஸர்‌ 
வேசுவரனென்று ஸ்தாபித்துக்கொண்டு எல்லாவற்றையும்‌ தாமே 
பிறர்க்கன்றி யனுபவிக்க வேண்டுமென்றும்‌ பேறாசையோடு கூடி 
ஸர்வலோகத்தாலும்‌ கிந்திக்கத்‌ தக்கவர்களாக இருப்பார்கள்‌, 

இவ்விதமின்றியே முன்‌ கூறப்பட்டபடி லோக விரோதமில்‌ 
லாதபடியும்‌ எல்லாரும்‌ ஒப்புக்கொள்ளக்கூடிய பிரகாரத்திலும்‌ 
ஹித்தாந்த ஸாரம்‌ உபதேசித்தபடியாலும்‌ அதற்குத்‌ தக்கபடி 
தான்‌ அனுஷ்டி த்துக்‌ காட்டியதாலும்‌ அதற்கனுகுணமான மனோ 
பாவத்தையு முடைத்தாயிருக்ததாலும்‌ அவதாரத்தில்‌ மனுஷியர்‌ 
களோடு தானும்‌ ஒரு மனுஷியன்போலவே யிருந்தாலும்‌ ஸ்ரீ 
வாஸுதேவன்‌ ஸர்வேசுவரனாகவே காணப்பட்டான்‌, என்று 
லெளகிக வ்யவஸ்தையை யனுசரித்தும்‌ ஹித்தாந்தத்தை சமர்த்‌ 
திக்கலாம்‌, ஆகையால்தான்‌, 

ந வாலிலெ௨௦ ஐநயெ உஷா_நா௦ ௧8 ஹூஜி.நா௦ | 

ஜொஷயெ௫௯ ஹவ.. ௯2_ாணி விவாற யா சதஹூ8ரவரெொ௫ | 


கருமங்களி லீடுபட்ட அறிவிலிகளான ஜனங்களுக்கு புத்தியின்‌ 
மாருட்டத்தை யுண்டாக்கலாகா அ. 
ஞானியானவன்‌ யோகபுத்தியோடு தன்‌ கருமா னுஷ்டானங்‌ 
களைச்‌ சரிவரச்‌ செய்துகொண்டு அத்தகையவர்கள்‌- எல்லாக்கரு 
மங்களையும்‌ சிரத்தையுடன்‌ ஈடத்திவரும்படி தூண்டக்கடவன்‌, 
என்று பகவான்‌ அருளிச்செய்யும்படி யிருந்தது. இந்த வசனம்‌ 
மற்ற தெல்லாவற்றுக்கும்‌ உபலகஷணம்‌(உதாகரணமாகக்கடவ ௮.) 
[ஸாங்கிய யோகங்களின்‌ ஸாமரஸ்யம்‌, ] 
இப்படியிலேயே ஸாங்கிகியம்‌ யோகம்‌ என்பவைகளுக்குப்‌ 
பரஸ்பரமும்‌ வேதாந்கத்தோடும்‌ ஸாமரஸ்யம்‌ ஸ்ரீ தையி லரு 
எிச்செய்யப்பட்ட௪, 


ஞானயோகம்‌ 45 


லொகெ$ஹிறு இிவியா நிஷா வாரா வெரா ரஈக௲ாயோ_நவ | 
வ்கி ஹா - ஒர-காக க_-ஃ2யொமெந யொமிநா௦ | 
ஹா) யொழெள வரய மாலா? வடி ந வணி_கா? | 
கறல சஷி மாலயொவி_கடெத ஹல | 
ய ஹாபயெ 9 ௨ டவ டுடெகஹா_௩௦ ஜெ. ாமெொஷி 
முத 


வக ஷா அ பொ.ம௦வய3 வராகி ஹவயடு.கி | 
வ 


தோஷமற்றவனே: இவ்வுலகில்‌ ஸாங்கயம்‌ என்றும்‌ யோகமென்‌ 
அம்‌ இருவிதமான ஈடைகளுண்டென்ற௮ு ஏற்கனவே என்னால்‌ 
சொல்லப்பட்ட அ. ஸாங்கியர்கள்‌ ஞானமார்க்கத்தாலும்‌ யோகர்‌ 
கள்‌ கரும மார்க்கத்தா லும்‌ ஹித்தியைப்‌ பெறுவார்கள்‌. மதியினர்‌ 
கள்‌ ஸாங்யெமும்‌ யோகமும்‌ வெவ்வேறென்று பிதற்றுவார்கள்‌. 
பண்டி தர்கள்‌ அப்படிச்‌ சொல்லார்கள்‌. இவற்றில்‌ ஒன்றையாவது 
செவ்வையாய்ப்‌ பின்பற்றினவன்‌ இரண்டினாலும்‌ இடைக்கக்கூடிய 
பலன்களையும்‌ பெறுவான்‌, ஸாங்கியர்களல்‌ அடையப்படும்‌ ஸ்தா 
னமே யோகர்களாலும்‌ பெறப்படுகிறது, ஸாங்கியம்‌ யோகம்‌ 
ஆகிய இவ்விரண்டையும்‌ ஒன்றென்று எவன்‌ உணர்கின்றானே, 
அவனேவிழிகண்ணுள்ளவனாவான்‌ என்று இதில்‌, 

சூஹி.கஹ$)க” 
(செவ்வையாய்ப்‌) பின்பற்றினவன்‌,என்றதினால்‌ பிரஹித்தர்களான 
ஸாங்கிய தந்திரிகளும்‌ யோககிஷ்டர்களும்‌ செவ்வையா யறியாத 
வர்கள்‌, என்றதாயிற்று, 

மேலும்‌ மீமாம்கை வைதீகர்கள்‌ ௮ங்கேரித்த விசுத்தமான 
கருமமார்க்கம்‌ யோகர்களினால்‌ பரிஷ்கரிக்கப்பட்ட த. மீமாம்ஸை 
மாகிற யாகஷித்தாந்தத்தில்‌ பரமேசுவரனையும்‌ அக்கெரித்து 
அவன்‌ ஸந்தோஷத்தை யுத்தே?த்து எல்லாக்‌ கருமங்களுடைய 
வும்‌ பலத்தை அவனுக்‌ கர்ப்பணம்‌ பண்ணும்படியும ௮க்கருமங்‌ 
களின்‌ கர்தருத்வத்தை (செய்பவனாயிருக்கையை) பிரகிருதியின்‌ 
குணங்களில்‌ (ஸ.த்வசஜஸ்‌ தமஸ்ஸ-ஈகளில்‌) வைத்து ௮க்கருமா 
அஷ்டானங்களைச்‌ செய்யவேண்டுமென்றும்‌ விவேக சியாதி அப்‌ 


46 - ராமாநுஜதர்சனம்‌ 


பியாஸத்தையும்‌ செய்யவேண்டுமென்றும்‌ உபதேசிக்கப்பட்டதா 
கத்‌ தெரியவருகிற அ. ட 

இவ்விதமாய்ப்‌ பரிசுத்தமான மனதில்‌ 

விவெகொ வலஸி 
(தெளிவையுணர்‌ தல்‌) என்கிற ஸாக்தாத்கார முண்டாகுமென்‌ 
அம்‌ அதனால்‌ சுக்லம்‌ (சுத்தமானது) கிருஷ்ணம்‌ (கலக்கமுள்‌ 
ளத கருப்பு) என்னப்படும்‌ தர்மங்கள்‌ உண்டாகின்‌ றனவென்றும்‌ 
தர்மத்தால்‌ பெந்தம்‌ (கட்டு) நிவிருத்தமாய்‌ மோக்ஷம்‌ வித்திக்கு 
மென்றும்‌ அவர்களுடைய ஸித்தாந்தம்‌ இருக்கும்படி, இங்கு 
கருமங்களின்‌ பலம்‌, அவற்றில்‌ பற்று, நாம்‌ செய்தோமென்னும்‌ 
நினைவு, (பல ஸங்க கர்த்ருத்வங்கள்‌) இவற்றின்‌ தியாகமே (விடு 
கையே) ஸந்கியாஸமென்று அபிப்பிராயம்‌, இந்த யோகர்கள்‌ 
தான்‌ கர்மயோக நிஷ்டர்கள்‌, இவர்களுக்கு இஷ்டமான ஸந்நி 
யாஸத்தையே பகவானும்‌ அங்ககேரித்தான்‌. 

வக] கி,யரணா.நி . மாமணெ$ கரணி ஹவ_பா£| 

கஹூரா விச லா தா கூக_ராஹ ி.கி2ந டு | 

யிஸவ_]ரணி காணி ஸஹாயாத வெதஹா | 

நிறாயீ நி 2சொ ௨௫வா யஒுஹ விம_கஜும$ | 


பிரகிருதியின்‌ குணங்களினால்‌ எங்கும்‌ செய்விக்கப்பட்ட கருமங்‌ 
களை அஹங்காரத்தினால்‌ மதிமயங்கய மனிதன்‌ தானே செய்த 
தாகக்‌ கருதுகிறான்‌. ஆத்மாவைப்பற்றிய உண்மையான ஞானத்‌ 
துடன்‌ எல்லாக்‌ கருமங்களையும்‌ என்னிடம்‌ அர்ப்பணம்‌ செய்து 
விட்டு பலத்தில்‌ ஆசையையும்‌ மமகாரத்தையும்‌ ஒழித்து மனதில்‌ 
தாபமற்றவனாய்‌ சண்டையைச்‌ செய்வாயாக என்று இவர்களின்‌ 
ஹித்தாந்தத்தை அறுவாதம்‌ செய்தான்‌. 

இதற்கு முன்னால்‌ கருமத்தைச்‌ செய்வதா விடுவதா? என்‌ 
னும்‌ சங்கைக்கும்‌ பரிஹாரமருளிச்‌ செய்திருக்கறுன்‌. அதாவது, 

அர$)௦ கொஷவசிட௫ கெ ௬3) உட £ஈ.ஹ-8_1_நீஷிண? | 

யகலா ந_தவ$ ௧22 த)ாஜ௦ காய_)வெேஹி | 


ஞானயோகம்‌ 47 


சில அறிஞர்கள்‌ கருமம்‌ தோஷத்தைப்போல்‌ விலக்கத்தக்கது, 
என்றார்கள்‌. யாகம்‌ தானம்‌ தபசு முதலிய கருமங்களை விடவே 
கூடாது, சேய்தே இரவேண்டும்‌. என்று இவ்வித பரிஷ்காரத்‌ 
தினால்‌ தான்‌ கர்மயோகத்துக்குக்‌ கேவலம்‌ யோகம்‌, என்னும்‌ 
வ்யவஹாரம்‌ வக்திருப்பதென்றதியலாம்‌. எப்படியென்றால்‌ ? 
வஹஊஷாடத$லிஹி_தாஹஸல்‌ ) ஸவாலியெடாமெக்ிூ£ா௦ 
மண | 
ஸாங்கியத்தில்‌ நடக்கவேண்டிய புத்தி உனக்கு இப்படிச்‌ 
சொல்லப்பட்டது. இனி யோகத்தில்‌ நஈடையாடவேண்டிய 
புத்தியைக்‌ கேள்‌. இப்புத்தியுடன்‌ கூடிக்‌ காரியங்களைச்‌ செய்‌ 
வாயானால்‌ கருமத்தின்‌ பெந்தத்தை (கட்டை) அரத்‌ தள்ளி 
விடுவாய்‌, என்று ஸாங்கியயோக சப்தங்களின்‌ பொரு 
ளைப்‌ பகவானே விளக்கினான்‌. இதனால்‌ கேவலம்‌ ஸாங்கெ மதத்‌ 
இனர்‌ கருமங்களை ஸ்வரூபத்தோடு அதாவது செய்வதையே 
விட்டுவிட: வேண்டுமென்னும்‌ பக்ஷத்தையும்‌ யோகமதஸ்‌ 
- தர்கள்‌ அவற்றின்‌ பலன்களைமட்டும்‌ தியாகம்‌ செய்யவேண்டு 
மென்னும்‌ பக்ஷத்தையும்‌ முறையே ஏற்றுக்கொண்டவர்கள்‌ என்‌ 
பதும்‌ தெளிவாகிறது. இவ்‌ விரண்டு பக்ஷங்களும்‌ வேதத்திலும்‌ 
சொல்லப்படுகின்றன. 
நக2_ணா . ந வூஒயாயடெ.ந ஆரமெடெ கெ ௧8).கக 
3ோ_நஸும-0$ | 
வெலாஞ விஞா_ந ஹுஉநியி கா௯உா$ 
ஷ.ராஷயொ.மா,ி)_தய(ு ௨9 ஹார? | 


ஓர்‌ சாராரான ருஷிகள்‌ கருமம்‌ பிரஜை தனம்‌ முதலியவைகளை 
விட்டு தியாகம்‌ (விட்டுவிடுதல்‌) என்ற ஒன்றாலேயே மோக்ஷச்தை 
யடைந்தார்கள்‌. அவர்கள்‌ வேதார்தத்தைத்‌ தீரவிசாரித்து 
அர்த்தத்தை நிர்ணயித்து ஸந்நியாஸ்யோகத்தால்‌ யதிகளாய்ப்‌ 
பரிசுத்தமான ஸத்வகுணத்தைப்‌ பெற்றவர்கள்‌, என்று, 
[தியாக ஸர்கியாஸஸாமரஸ்யம்‌, ]. 

பகவானும்‌ கீதையில்‌ தமது ஹித்தாந்தத்தில்‌ சொல்லப்‌ 

பட்ட ஸர்கியாஸமென்‌ பது ஸாங்கியமதத்தில்‌ கூறப்பட்டதியாகம்‌ 


48 ராமாநஜதர்சனம்‌ 


தான்‌, என்‌ ௮ுபதேூத்தான்‌. கரும்ஸ்வரூபத்‌அககுப்‌ பரித்தியா 
கம்‌ (விடுதல்‌) என்பதே கிடையாது, அதாவ கருமத்தைச்‌ 
செய்யாம லிருக்கலாகா அ, என்று திருவுள்ளம்‌. 


i 


கநா ரி க8 ௬௦ காய_௦ ௧23 கமறொ.கிய£ | 

ஹ ஹ.ராஹிவ யொ.மீவ _நநிற.ழி_ந_)வா கி,ய$ | 
பலத்தில்‌ இச்சையில்லாமல்‌ செய்யவேண்டுமென்று விதிக்கப்‌ 
பட்ட கருமங்களைச்‌ செய்பவனே ஸந்கியாஹியும்‌ யோகியுமாவான்‌ 
அக்னிகாரியங்களை விட்டவனும்‌ மற்றும்‌ ஒரு காரியமும்‌ செய்‌ 
யாதவனும்‌ அப்படியாகமாட்டார்கள்‌. இம்மா திரியானவசனங்களி 
னால்‌ பல விடங்களில்‌ பகவான்‌ ரஹஸ்யார்த்தங்களைச்‌ சொல்லி 
யிருந்‌ தம்‌ ௮து வெளிப்படையாகத்‌ தெளிவதற்காக மறுபடியும்‌ 
௮ர்ஜுனன்‌ வினவுகின்றான்‌ . 

ஹந)ாஹ்ஹ 2ஹாஸாஹொ அகூதிவாதி வெலி ௧-௦ | 


அாமஹுவ ஹரஷீகெபு வரமகெமரி நிஷஉர | 


மஹாபாஹுவே ! ஹ்ருடிகேசனே ! கேசியை முடித்தவனே ! 

தேவரீரிடமிருக்‌ து ஸர்கியாஸத்தினுடையவும்‌ தியாகத்தினுடைய 

வும்‌ உண்மைகளைத்‌ தனித்தனியா யறிய தண டல்‌ என்று, 
இதற்கு பகவான்‌ சொல்லும்‌ உத்தரம்‌, 


நிய தஹ) ௧௯ ஹஹ? கணொ டபெொவ உட) | 


கொஹா-தஹ வறி.ஆர.ம ஹாலை வறிகீ.கி_)_த$ | 


அவசியம்‌ செய்யப்பட வேண்டியவை, என்று விதிக்கப்பட்ட 
கருமங்களை விடுவதென்பது ஒருபடியாலும்‌ பொலறுந்தாது, மதி 
மீனத்தால்‌ அவைகளைச்‌ செய்யாமலிருப்பது தமோகுணம்‌ தலை 
யெடுத்‌ அவிட்டதாகும்‌, என்றருளிச்செய்தான்‌, இதனால்‌ முன்‌ 
சொன்ன அர்த்தத்தையே விவரித்ததாயிற்று, இரந்த அபிப்பிரா 
யம்‌ எல்லா பாஷ்யகாரர்களாலும்‌ ஒப்புக்‌ கொள்ளப்பட்ட அ, 

இவ்விதம்‌ ஞானமார்க்கத்தை ஸாங்யெமென்றும்‌ கர்மமார்க்‌ 
கத்தை யோகமென்றும்‌ நிர்ணயிக்கப்பட்டதைத்‌ திருவுள்ளம்‌ 


பற்றி ஸ்ரீசிசமார்த மஹாதேசிகன்‌, 


ஞானயோகம்‌ 49 


௧.௧, விம தா வின ந ஈஜவஞாம யொமா யிகர 
-௧௦ ஸமாஹு ஹாஃ௦ | ஸுரேயிவய.;ஷ க_யொம 
நி ஸராஹ௦ யொமஃல | ப 
அதில்‌ பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தைச்‌ சிந்திப்பதாயெ ஞான 
யோகத்தைச்‌ சொல்லும்‌ சாஸ்திரம்‌ ஸாங்யெம்‌, ஸமாதி பரியந்த 
மான கர்மயோகத்தில்‌ நிலைபெற்ற சாஸ்திரம்‌ யோகம்‌, என்று 


[இது அனாதி ஸம்பிரதாயம்‌, | 

இப்படிக்‌ கேவல விசா ரத்தை மட்டும்‌ முன்னிட்டு ஷித்தார்‌ 
தத்தை நிரூபித்தால்‌ அனாதி காலமாய்‌ வந்திருக்கும்‌ இந்த வைதிக 
ஹித்தாந்தமும்‌ அவைதிக வித்தார்தங்களைப்போல்‌ ஆதரிக்கத்‌ 
தீகாததாக ஆகலாமே? என்றால்‌, இந்த சங்கைக்குப்‌ பகவானே 
கீதையில்‌ நாலாவது அத்தியாயத்தில்‌ ஸமாதானம்‌ அருளிச்‌ 
செய்திருக்கிறார்‌ அதாவ து! 

ஐ௨௦ விவஹஸடெச யொம௦ வெராக வாநஹ 3வே)ய௦ | 

விவஹாறு 8_நவெ வராஹ 8 நாரரிகூகாகவெசை வீச | 

வாவ வாம வாரா உடாவ தி2௦ ாமாஜஷ_)யொ விஉ-8 | 

ஹஸகாலெடெஹெ 8ஹகா யொமொ ஷூ வாவ | 

ஹ ஹவாய்‌ யாடெக$) யொம$வெராகத$ வாராத ந8| 


ஹசெசொஷஸி ஹேவாவெகி ஹஹ௦ஹெ 2) _தஐ ஆ-௦_௧௦ | 


இரந்த அழிவற்ற யோகமான அ முதலில்‌ விவஸ்வானுக்கு என்னா 
அபதேசிக்கப்பட்டது. விவஸ்வான்‌ மனுவுக்கும்‌ மனு இக்ஷ்வாகு 
வுக்கும்‌ முறையே இதை உபதேடித்தார்கள்‌, இப்படிப்‌ பரம்பரை 
யில்‌ வந்த இந்த யோகத்தை ராஜரிஷிகள்‌ நன்றாய்‌ அறிந்திருந்தார்‌ 
கள்‌. அத்தகையது வெகு காலங்கள்‌ கடர்கதின்‌ பயனாக ஈஷ்ட 
மாய்விட்டத. புராதனமான தம்‌ உத்தம சஹஸ்யமுமான அதே 
யோகம்‌ இன்று உனக்கு நீ என்‌ பக்தனும்சகாவு மானபடியால்‌ 
'என்னால்‌ உபதேசிக்கப்பட்டது, என்று, அப்படியே ஸ்ரீ பாக 
வதத்திலும்‌ (11-ஸ்க-அத்‌,) 
7 


50 ராமாநஜதர்சனம்‌ 


காலெ.ட ஷா உரயெ வாணீய௦ வெடி ஆகா | 
3யாஜெள ௨ ஷணெஷெடாக்கா யொ யஹா௦ லா-௯௦ | 
டெ. நவெ £ஈகூாரஹ்வா காய உநவெஉ-௫வ_) ஜாயஹெ | 


7 

அடெதா ஜஹரழாஉயொ$மாஹலு ஹவஸாஹூஹஷஃய | 

டபெகலெ 9 மி. பத்‌ வ, ரஜெவலா_நவ மஹ கா? 

8நஷாஹி௫ மருவா ஹவி௨, பாயா வாணா? | 

கிசெவா$? கினா நாமா யக்ஷ கி௦௨-ு௱ுஷ உய? | 

வஹுஷஹெஷா௦ வ கர-கய? ஈஜஹக ததொ ஹாவ$ | 

யாலில_ 0 _தா.நி லிஉஞெ லூ _தா_நா௦ 2உஅயஹயா | 

யயாவ கரி ஹவெ_)ஷா௦ அது ரவா வஹ-]வஷிஹி | 

ஹ வ உட ௯ர..சி வெவி.க,ா௪ விஓலெ 8_சயொ.நரணா॥] 

வா வயெ_ுண கெஷா௦விசி வாஷணூ தயொ$உரெ | 
வேதமென்னப்பட்ட இரந்த வாக்கானது வெகுகாலங்கடர்‌ அ 
பிரளயத்தில்‌ ஈஷ்டமாய்விட்டது. என்‌ தர்மத்தையே உருவமாக 
வுடைய ல௯ஷமியினால்‌ ஆதியில்‌ ௮௮ பிரும்ஹாவுக்குச்‌ சொல்லப்‌ 
பட்டது. அவரால்‌ தன்‌ மூத்த குமாரனாகிய மனுவுக்கு ௮௮ 
உபதேசிக்கப்பட்டத, பின்னர்‌ பிருகு முதலிய ஏழு பிரும்ஹ 
ரிஷிகள்‌ மனுவினிடத்திலிருர்‌ ம்‌ அவர்களிடமிருந்து அவர்கள்‌ 
பிள்ளைகளாெ தேவர்‌ தானவர்‌ குஹ்யர்‌ முதலியவர்களும்‌, மேல்‌ 
மனிதர்கள்‌, ஹித்தர்கள்‌, கந்தர்வர்கள்‌, வித்யாதரர்‌, சாரணர்‌, 
இந்தேவர்‌, கின்னரர்‌, நாகர்‌, யக்ஷர்‌, கிம்புருஷர்‌ முதலானவர்‌ 
களும்‌ முறையே இிரஹித்தார்கள்‌, ரஜஸ்‌ ஸத்வம்‌ தமஸ்‌ என்னும்‌ 
குணங்களிள்‌ காரணங்களினால்‌ பிராணிகள்‌ பிரிந்திருக்கிறமா திரி 
யே அவர்களுடைய ஸ்வபாவங்களும்‌ வெவ்வேறு விதங்களாக 
விருந்‌ தன. அவரவர்கள்‌ ஸ்வபாவங்களுக்குத்‌ தக்கபடி அவரவர்‌ 
கள்‌ வார்த்தைகளும்‌ வெகு வி9ித்திரங்களான பிரவாஹங்களா கப்‌ 
பெருகின, இப்படி ஸ்வபாவத்தின்‌ ஆச்சிரியபேதங்களினால்‌ மனி 
தர்‌ புத்திகளும்‌ வேறுபடுகின்றன, இலைரிடத்தில்‌ பரம்பரையாக 
இப்பேதங்கள்‌ உள, மற்றையவர்‌ நாஸ்திக புத்தியையுடையவரா 
யும்‌ ஆனார்கள்‌, என்று விரிவாகச்‌ சொல்லப்பட்டது. இப்படிப்‌ 
பிரபஞ்ச சக்ரம்‌ அனாதியாகச்‌ சுழன்றுவருவதால்‌ புதியது, 


ஞானயோகம்‌ 51 


பழையது என்னும்‌ வ்யவஹாரத்‌அக்கே இடமில்லை. இது அற்ப 
ஞானத்தைப்‌ படைத்தவர்களின்‌ யேச்சேயன்றி மிகக்‌ கற்றவரின 
தல்ல. இவர்களுக்கு மந்தர்களிள்‌ வார்த்தை ஆச்சரியத்தையு 
மூண்டாக்காது. 
[தை பாஞ்சராத்திரத்தின்‌ ஸாரம்‌,] 

இத்தகைய உபதேசங்களைப்‌ போதிக்கும்‌ ஸ்ரீ கதையான த 
பாஞ்சராத்ர சாஸ்திரத்தின்‌ ஸாரமென்றும்‌ அப்பாஞ்சராத்திரம்‌ 
தானும்‌ ஏகாயனமெனப்படும்‌ வேதத்தையே மூலமாக உடைய 
தென்றும்‌ மஹாபாரதம்‌ மோக்ஷ தர்மத்தில்‌ 8&7249-வது அத்‌ 
தியாயங்களில்‌ ஸ்பஷ்டமாக கிருஷ்ண த்வைபாயனசார்ய(வ்யாஸ) 


சாலா வெளியிடப்பட்ட, 


ஹஃகஷஷெ3ஹாற்ய8_ஹ்டெச ௨-௫வ_1௦ .நரவொ_த9 | 
கயிசகொஹறி மீ தாஹா ஹூாஸவிபிகலி த | 
ஹ$ுவொலெஷ நீகெஷா ௯ வாணவ யொ8-_,யெ | 


சஜ வி&நஹெவ மீதா ஹ.மவ.காஹய௦ | 


ஓ நரோத்தமனே ! உனக்கு இப்படிச்‌ சுருங்கச்‌ சொல்லப்பட்ட 
இந்த மஹா தர்மமானது முன்னர்‌ குருபாண்டவ ஸைநியங்கள்‌ 
போர்க்கள த்தில்‌ கூடின பிறகு அர்ஜுனன்‌ கோழைமனதை 
யடைந்தவளவில்‌ அவனுக்கு பகவான்‌ தன்னாலேயே உபதேசிக்கப்‌ 
பட்டது என்பது முதலியன கவனிக்கத்தக்கவை, எல்லா அவை 
திக ஸஹித்தாந்தங்களும்‌ வைதிக ஷித்தாந்தங்களும்‌ இப்பொழு 


தும்‌ படிக்கப்படும்‌ உபனிஷத்‌அக்களிலேயே அ௮துவாதம்‌ பண்‌ 


ணப்‌ பட்டும்‌ நிரஹிக்கப்பட்டு மிருக்கின்றன. பிராணி ஸமூஹம்‌ 
அராதியாகையால்‌ அதையனுசரித்து அபிப்பிராய பரம்பரை 
களும்‌ ஏற்றச்சால்‌ மூழு எழுந்திருக்கும்‌ கிரமத்தில்‌ மறைந்தும்‌ 
பிரகாசித்தும்‌ மாறி மாறி வருகின்றன, ஆதலால்‌ நூதனம்‌ 
புராதனம்‌, என்னும்‌ நினைவுகளைக்கொண்டு ஒன்றை ஆதரிப்பதும்‌ 
மற்றொன்றை அனாதரிப்ப தும்‌ சரியல்ல, அப்படிச்‌ செய்வதற்கு 
ஆதாரமு மில்லை, 


52 ராமாநுஜதர்சனம்‌ 


இங்கு ஒரு மதத்தை அதன்விஷயமான கிரந்தத்தைச்‌ செய்த 
வரின்‌ பெயரால்‌ சொல்லுவ அ வியவஹார ளெளகரியத்‌அக்காகவும்‌ 
அத்தகைய வருடைய அங்கேரத்தைப்‌ புகமுவதற்க்காகவும்‌ 
அல்லது பாணிநீ முதலியாரைப்போல்‌ அன்னாரால்‌ பிரவசனம்‌ 
செய்யப்பட்ட அ, . என்பதை வெளிப்படுத்து வதற்காகவும்‌ தான்‌. 
இவ்வளவைக்கொண்டும்‌ முன்பின்‌ விஷய ஸந்தர்ப்பங்களை வைத்‌ 
அக்கொண்டும்‌ விசாரங்களைச்‌ செய்வ த சஷஹிகர்களுக்குத்தப்பாகத்‌ 
தோன்றா. 

இக்தப்பிரகாரம்‌. பசவத்சையில்‌ காணப்பட்ட தத்துவ 
விஷயமான தேவதைகளைப்‌ பற்றிய விசோதமும்‌, ஹித(உபாய) 
விஷயமான தியாகம்‌ சந்நியாசசம்‌ இவைகளைப்பற்றச்‌ சொல்லக்‌ 
கூடிய விரோதமும்‌ சமாதானம்‌ பண்ணப்பட்டன, இவ்வித 
மாகவே வர்ணாச்‌ரமங்களைப்‌ பற்றிய விரோதமும்‌, க்குத்ப்்கு 
பயோஹுூஷ_ ௦ (சான்குவித வர்ணங்களையுடைய பிரஜை என்னால்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டத) என்பது முதலியவைகளாலும்‌ பரிஹரிக்‌ 
கப்பட்டது. இப்படியே மற்றும்‌ பலவிரோ தங்களின்‌ உபசமமும்‌ 
ஸ்ரீ தையில்‌ காணப்படும்‌, 

[இதவே ஸ்ரீ ராமா ஸித்தாந்தம்‌] 


இப்படி பகவான்‌ வாசுதேவனால்‌ உபதே௫க்கப்பட்டும்‌ 


பின்னால்‌ வேதாசார்யரால்‌ (ஸ்ரீ வே தாந்த தேசிகனால்‌) விசதம்‌ 
பண்ணப்‌ பட்ட அமான ஸாமரஸ்ய மார்க்கத்தை அவலம்பித்தே 
ஸ்ரீ ராமானுஜ பகவானால்‌ விசஷ்டாத்‌ வைதஸித்தாந்தம்‌ ஸ்தாபிக்‌ 
கப்பட்டது. இது ஸ்ரீ பாஷ்யத்தில்‌ 9-9-49 இவ்விதமாக 
வெளியிடப்பட்ட த. 


ஹவெ௯௦ ஹாத்யொ.ம௦ வெடரரண)௯ வவ | 
KJ 


என்றமோக்த த “மத்தில்‌ வேதவ்யாசர்‌ அருளிச்‌ செய்தார்‌. இத 
னர்த்தம்‌ ஸாங்யெ மென்னும்‌ யோகமென்னும்‌ வேதமென் றும்‌ 


வ௱ஹுரா தாடெ) காமி வளஞுறா_க_ ஷு கடத | 


ஆரண்யக மென்றும்‌ இர்நான்கும்‌ பரஸ்பரம்‌ அங்கபாவத்தை 


யடைந்து ஒரே தத்துவத்தைப்‌ பிரதிபாதிக்க ஏற்பட்டவை 


ஞானயோகம்‌ 58 


யாகையால்‌ இவையெல்லாம்‌ ஒன்று சேர்ந்த சாஸ்திரத்துக்குப்‌ 
பஞ்சராத்திரம்‌,. என்று பெயர்‌ வந்தது என்று, எப்படியென்‌ 
றல்‌ ? சாங்கியரால்‌ சொல்லப்பட்ட (25) தத்‌ அவங்களையும்‌ 
யோகருடைய யமம்‌ நியமம்‌ முதலிய (8) அங்கங்களோடு கூடின 
யோகத்தையும்‌ வேதத்தில்‌ சொல்லப்பட்ட யாகம்‌ முதலிய கர்ம 
ஸ்வரூபங்களையும்‌ அங்கீகரித்து, தத்‌ துவங்களெல்லாம்‌ பிரும்‌ 
மாத்மகங்கள்‌(பிரும்மத்தைஉள்ளுயிராக உடையவைகள்‌) என்றும்‌, 
யோகத்துக்கு பசவானே விஷயம்‌ (பகவானைக்குறித்தே செய்யத்‌ 
தகுந்தது) என்றும்‌, வைதிக கர்மங்களெல்லாம்‌ பகவானுக்கு 
ஆராதனங்கள்‌, என்றும்‌ சொல்லிக்கொண்டு பிரும்ஹ ஸ்வரூ 
பத்தை ஆரண்யங்கள்‌ வெளியிடுகின்றன, இந்த அம்சமே பரப்‌ 
பிருஹ்ம்மமான நாராயணன்‌ தன்னாலேயேபபஞ்சராத்திரசாஸ்திரத்‌ 
தில்‌ விவரிக்கப்பட்ட. சாரீரக (வேதாந்த) சாஸ்திரத்திலோ 
வென்றால்‌ ? இதரசாஸ்திரங்களில்‌ சொல்லப்பட்ட சகல தத்துவங்‌ 
(வஸ்தூக்‌) களும்‌ பிரும்மாத்மக மென்‌ அ நிரூபிக்கப்பட்டிருக்றெ௮ு, 
என்று இந்தப்பிரசாரம்‌ ஸ்ரீபாஷ்யத்தில்‌ சகல சாஸ்திரங்களுக்கும்‌ 
பொருத்தமாயுள்ள சாம ரகசியம்பிரகாச மாகிறது, இங்கே யோக 
மென்றால்‌ பரப்பிரும்ம உபாஸஈம்‌, என்னப்பட்டது. அதுதான்‌ 


மோக்ஷ ஸாதனமான பக்தியோகம்‌, இதமேலே விவரிக்கப்படும்‌, 


முன்‌ சொன்ன எட்டுவிதமான யோகங்களில்‌ பக்தியோகமே 
அங்க, மற்றவைகள்‌ படிப்படியாக இதற்கு அங்கங்களானவை, 
என்பதும்‌ இந்த -ஸாமரஸ்ப ஷித்தாந்தத்தை யொட்டியது, 
மேற்பார்வைக்கு அவை ஒவ்வொன்றும்‌ தனித்தனி உபாயங்க 
ளாகக்‌ காணப்படலாம்‌. ஆனால்‌ அப்படியல்ல, அப்படி கினைத்‌ 
தால்‌ மோகேதோபாயங்களில்‌ விகற்பம்‌ (தனித்தனி சுதர்திரமார்க்‌ 
கம்‌) என்பதுபோன்ற பலதோஷங்கள்‌ உண்டாகுமென்று சாஸ்‌ 
திரகாரர்களால்‌ நிரூபிக்கப்பட்டிராக்றெ ௮. 


பகவத்‌ கீதையில்‌ சொல்லப்பட்ட இந்த பக்தியோகர்தான்‌ 
உபமிஆத்தக்களில்‌ கூறப்பட்ட மோக்ஷசாதனமான பரமபுருஷ 
ஸாக்ஷாத்காரம்‌, (தரிசனம்‌) என்னு ஸித்தாந்தம்‌. இதுவே 
Brn) வரா மோக்ஷத்துக்கு வேறுவழி கிடையா அ), 


தக்‌ ராமாஜைதர்சனம்‌ 


என்று வேதத்தில்‌ பேசப்பட்டு இச்த கியாயத்‌தால்‌ அபூர்வமான 
விசிஷ்டாத்‌ வைத வித்தாந்தத்தில்‌ ஸம்பிரதாய பரம்பரையில்‌ 
வந்து ஸ்ரீ ராமானுஜ பகவானால்‌ ஸ்தாபிக்கப்பட்ட. பக்தி 
மார்க்கமும்‌ உபாஸை மார்க்கமும்‌ வெவ்வேறு வழிகளென்று 
இதரர்கள்‌ வியாக்கியானம்‌ செய்ததை இவர்‌ ஒரு வழியாக்குகிறார்‌, 
இது முக்கியமான அம்சம்‌, 
[ஞானகர்மங்கள்‌ சேர்ந்த இவ்வனுஷ்டான த்துக்கு] 
வேதத்தில்‌ உதாரணம்‌, 

இப்படி ஜீவாத்ம பரமாத்ம தத்வஞான பூர்வகமாக 
விதிக்கப்பட்ட கருமங்களைச்‌ செய்ய வேண்டியது அவயம்‌, இத 
கர்மயோகம்‌, ஞானயோகம்‌, ஆய இரண்டும்‌ சேர்ந்த அறுஷ்டா 
னம்‌, இதனால்‌ எல்லாவிதப்புருஷாத் தங்களும்‌ பெறப்படுகின்றன, 
என்ற விஷயத்தில்‌ நாம்‌ நித்தியமாக அதுஷ்டிக்க வேண்டிய ஸ்ர்‌- 
தியாவதனத்தை உதாரணமாக்‌க அதின்‌ சஹஸ்யார்த்தத்தை 
விவரிக்கிறோம்‌. இவ்விஷயம்‌ தைத்தரீய ஆரண்யகத்தில்‌ இரண்டா 
வது பிரச்னத்தில்‌ உளது. 

ாக்ஷ£௦ஹி ஹவா வாரொ._நுவாகெ வொ ம78கிஷடெக | 

தாறு பஜாவ.கிவிரெணொவாெய_த | 

தாகி வாரவரணீ தாடா பமொயொலார ஐ.கி | 

தாறு ஷலாவ.கிறவரவீச | யொயபயதி.கி | அவா 
ஓதி ஹவா._கா தி ஈக்ஷா௦ ஹி சூரி.) யொயயவி யாவஉஹ 
8நமாக | -தா.நிஹவா ஊ._தா.நிரக்ஷாவி மாய அரா கஷி8நி 
_க_.நா௦ஹஷணாஸ்றா£ னி | _தஜுஹவா ஊடெ உர ஹவாகி_5$ 
வ ிவ_1ா.ஷி வாஹயராயா௦ மாய கா ௯.லி.நி _தாஞ௨ 
ஊ௰_1௦ விக்நிவவி | காண_தா குவொவ8 லக தாகி 
ாக்ஷ£மஹி 8கெஹாறாஈணெ அவெ ஷ்‌ க்ஷிவஹி | யவ, கரி 
௨௧௫ வாவா ந8வய ௫ வி | ௨௨௯ 2ஹய சாதி.) 2வி 
டாய ௯ுவ_றஐ வா. ஹணொ வியாற வ௯ல௦ ஹ௨]2 முடிக || 
சஹாவா $லிடபெத ப வரஹெ.கி | ைபெஹெவஹறு வைரைஹஷாவெுகி 
யஹவ௦ஃ வெ௨ | 


ஞானயோகம்‌ 55 


என்று இந்த மந்திரத்துக்கு உள்ளப்படியே மேலாக அறி 
யப்படும்‌ அர்த்தமாவ அ? பூர்வ மொருகாலத்தில்‌ ல ராக்ஷஸர்கள்‌ 
உக்கிரமான தபஸைச்‌ செய்தார்கள்‌. அவர்களுக்குப்‌ பிரஜாபதி 
தோன்றி வரங்கேட்கச்‌ சொன்னார்‌. ராக்ஷஸர்கள்‌ ஸ-டுரியனோடு 
எப்போதும்‌ யுத்தம்‌ செய்யவேண்டு மென்று வரங்கேட்டார்கள்‌. 
அப்படியே சண்டை செய்யுங்கள்‌, என்று பிரஜாபதியும்‌ மொழிச்‌ 
தார்‌. இந்த வரத்தைப்‌ பெற்று அவ்வரக்கர்கள்‌ உதயம்‌ முதல்‌ 
அஸ்தமனம்‌ வரையில்‌ அதித்தியனோடு சண்டை செய்துகொண்டு 
வருகிறார்கள்‌, ஆனால்‌ அவர்கள்‌ காயத்ரிமர்திரத்தினால்‌ சுத்தி 
செய்யப்பட்ட ஜலத்தால்‌ சாசத்தை அடைவார்கள்‌, ஆசையால்‌ 
பிரும்மவா திகள்‌ ஸந்தியாகாலத்தில்‌ காயதரீ மந்திரத்ததால்‌ சுத்த 
மான ஜலத்தை ஆகாசத்தில்‌ உயரப்போடுவார்கள்‌. அந்த ஐலங்‌ 
கள்‌ வஜ்ஜிராயுதங்களாகி மந்தேஹோருணர, என்னப்பட்ட அந்த 
ராக்ஷஸர்களை வெகுதாரத்திலுள்ள தீ வொன்றில்‌ தள்ளிவிட 
. இன்றன. இவர்கள்‌ செய்யும்‌ பிரதக்ஷிணத்தால்‌ அந்தப்பாவம்‌ 
போய்விடும்‌, ஆகையால்‌ சூரியபகவானை உதயத்திலும்‌ அஸ்த 
மனத்திலும்‌ தியானம்‌ செய்துகொண்டு இர்த காரியத்தைச்‌ 
செய்‌. தகொண்டு வருகிறவர்கள்‌ இங்கு சகல மங்களங்களையு 
மடைந்து சூரியபகவானென்கற பிரும்மத்தையும்‌ அடைந்து 
பிரும்மமாக ஆய்விடுவார்கன்‌. என்று, 

இதன்‌ ரஹஸ்யார்த்தம்‌ யாதெனில்‌? தேஜாருபியான ஜீவாத்‌ 
மாவே சூரியன்‌, இவனோடு தினந்தோரும்‌ பொழு அ விடிற்த 1நதல்‌ 
பொழுதுபோகும்‌ வசையில்‌ யுத்தம்செய்சிற மந்தேஹாதி ராக 
ஸர்கள்‌ ராகம்‌ துவேஷம்‌ முதலிய கெட்ட குணங்களையுடைய 
வாக்கு முதலிய இந்திரியங்கள்‌, (பிருஷதாரண்யோபனி வத்சு 
8-8-ல்‌ ஸ்ரீ சங்கரபாஷ்யத்தில்‌, ஸ்வாபாவிகமான காமாதி 
வாஸனையை யுடையவர்கள்‌ ராக்ஷஸர்கள்‌, சாஸ்‌இரீயமான 
தயாதாக்ஷிண்யாதி குணமுடையவர்கள்‌ தேவர்கள்‌, என்று 
சொல்லப்பட்டது) இத்தகைய ராக்ஷஸ்ர்கள்‌ பரிசுத்தனான ஜீவாத்‌ 
மாவை தினர்தோரும்‌ ஸ்வாதீனப்படுத்திக்கொண்டு அவனைக்‌ 
கெட்ட வழிகளில்‌ நடக்கச்செய்றொர்கள்‌, இர்த ஜீவாத்மா . 
காயத்ரீ மந்திரத்தால்‌ தனக்கு அந்தராத்மாவான (உள்ளுயிரான) 


~~ ன 


56 ராமாநுஜதர்சனம்‌ 


பரமாத்மாவைப்‌ பிரார்த்தித்தக்கொள்ளுகிறான்‌, ஸர்வப்பி?ரர 
கனாகவும்‌ (எல்லாவற்றையும்‌ ஈடத்துதறவனைவனும்‌) ஸர்வாச்‌ 
தர்யாமியான ஸ்வாமியே ! தேவரீருடைய திவ்யமான தேஜஸ்ஸை 
ஸதா தியானம்‌ செய்கிறேன்‌, தேவரீர்‌ என்னை நல்ல கருமங்‌ 
களில்‌ ஏவவேண்டும்‌, என்று, இதுதான்‌ இந்த மந்திரத்தின்‌ 
அர்த்தம்‌, இப்படி அந்தராத்மாவை பிரார்த்தித்து ஜலத்தை 
அவன்‌ திருவடியில்‌ ஸமர்ப்பிக்ிறெவன்‌ அவன னுக்கிெரஹத்தால்‌ 
அந்த காமக்ரோதாதி ராக்ஷஸர்கள்‌ நாசம்டைக்து தயா தாக்ஷிண்‌ 
யம்‌ முதலிய நல்ல குணங்கள்‌ தலையெடுத்து இர்தலோகத்தில்‌ 
எல்லா சுகங்களையு மனுபவித்து இந்த தியானத்தால்‌ பரலோகத்‌ 
தில்‌ சாசுவதமான சுகங்களையு மனுபவிப்பான்‌, என்று, 

ஆதித்திய மண்டலத்தின நடுவிலிருக்கும்‌ பரமாத்மாவே 
ஜீவனுக்கு மக்தர்யாமி யாசையால்‌ அவனுக்குப்பிரதக்திணமாவது 
அவனுக்கு ௮ நகூலமாயிருப்பதைக்‌ காட்டும்‌, ௮பிரயம்‌ அவனுக்கு 
அஅதுகூலமாவஅ அவன்‌ ஆணையை அனுசரித்து வருவது. 

இவ்விதமான ஞானத்துடன்‌ கருமங்களைச்‌ செய்யவேண்டு 
மென்பது அபித்யாயன்‌,குர்வன்‌ என்னும்‌ பதங்களினால்‌ சொல்லப்‌ 
பட்டது. 

ஆகையால்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ தத்துவக்ஞான த்துடன்‌ 
செய்யவேண்டுமென்று கர்மத்தினுடையவும்‌ ஞானத்தினுடைய : 
வும்‌ பிரியவொண்ணாத சேர்க்கை தெரியப்படுத்தப்பட்ட த. 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 


வயங்கு. 


பக்தி யோகம்‌ 


[பகவது பானைத்துக்கு மூலகாரணம்‌ சாந்தி] 
ஹவ_1௦ வலி௨௦ ரஹ 
(காணப்‌ படுமிவையெல்லாம்‌ பிரும்மமே) என்பது முதலான 
படிகளில்‌ உபனிஷத்துக்களில்‌ சொல்லப்பட்ட பரமாத்மாவின்‌ 
ஸர்வாத்மத்வத்தை (எல்லாவற்றிற்கும்‌ உயிராயிருத்தலையும்‌ 
ஜீவாத்மாவின்‌ பரஸ்பரஸாம்யத்தை (ஒரேமாதிரியாய்‌ யிருப்பதை 
யும்‌ ஈன்றாயறிந்தால்‌ ஸ்ரேஹமென்றும்‌ பிரேமை யென்றும்‌ 
பாவபந்தமென்றும்‌ பிரணயமென்றும்‌ சொல்லப்பட்ட பகவானுக்‌ 
குக்கூட அளவிடமுடியாதபகவத்‌ பிரீதிரூபமான(தம்‌) உபாசனத்‌ 
அக்கு மூலகாரணமு, மான சாந்தியுண்டாகுமென்று ஆரம்பத்‌ 
தில்‌ சொல்லப்பட்டது, இத்தகையபிரீதியை பகவான்‌ 


வி யொ.ஹீஞா.நி_கா9.க) ௬௨3 2ஹ௦ஹ வு 98 விய | 


நான்‌ ஞானியின்‌ அளவிடவொண்ணாத பிரீதிக்குப்‌ பா த் திரனா 
கிறேன்‌. அதற்கனுகுணமாகவே அவனும்‌ என்‌ பிரீ திக்கு விஷய 
மாகிறான்‌, என்றருளிச்செய்தார்‌, இத்தகைய சாந்தியை பூர்வா 
சாரியர்கள்‌ சொல்லும்‌ கிரமத்தில்‌ இங்குவிவரிக்கிறோம்‌. 


[சாந்தி ஸ்வரூபம்‌, அதன்‌ விரோதிகள்‌, பரிஹாரம்‌] 


சாந்தியென்றால்‌ ராகம்‌ (ஆசை) துவேஷம்மோஹம்‌, இவைகளற்‌ 
றிருக்கை, இவைகள்‌ உத்கடமான (மிகைபெற்ற) தெசையை 
யடைந்தால்காமம்‌ கோபம்‌, லோபம்‌ என்னும்‌ பெயர்களால்‌ 
முறையே பேசப்படுகின்றன. இந்த குணங்களே தேவர்‌ அசுரர்‌ 


மனுஷ்பர்‌, என்னும்விபாகத்துக்குக்‌ காரணங்கள்‌. ஆகையால்‌. 


அ,விய௦ ஆறகஹெ, ௧௯ அரா நாபா நதா ந$ | 
கா கொயஷயா லொலூ அஹாடெ..ச௯ ஆயஅகெக ] 


8 


58 ராமாநுஜ தர்சனம்‌ 


காமம்‌ குரோதம்‌ அப்படியே லோபம்‌ ஆய இவை நரகத்‌ 
அக்கு மூன்றுவிசமான கோட்டை வாசல்கள்‌. ஆத்மாவை 
ஈாசப்படுத்தமவைகள்‌, ஆசையால்‌ இவை மூன்றையும்‌ ஒழிக்கக்‌ 
கடவன்‌, என்றபடியே இவைகளைப்‌ பூரணமாகத்‌ அலைக்க 
வேண்டிபது முதற்கடமை, இதுவே சாஸ்திரத்தின்‌ முக்கிய 
உபதேசம்‌, இந்த தோஷங்கள்‌ ஜீவாத்ம பரமா த்ம்ஸ்வபாவ 
நிர்ணயமில்லா தவர்களுக்கு ஸஹஐமாய்‌ உண்டாகின்றன, இவர்‌ 
களின்‌ ஸ்வபாவங்களிருக்கும்‌ பிரகாரம்‌, 

வி௨ லா வி. நய வ௦வஜெ வரா ஹணெ மவி ஹஷி.நி | 

ஸரஉநிடெவமுவாகெவ வணி தாஹ? உமரி ௩8 | 

ஐஉடெவடெோ_தஜி_ தஹேம_8 யெஷாஃ ஹாஜெஹி_௧௦89 | 


நிஜொஷ௦ஹி ஹே பஹ _தஷாக ஷை ஹணிடெகவமி_கா$| 


வித்யையால்‌ விஈயமடைக்‌ தவன்‌, கேவல பிராம்மணன்‌, பச, 
யானை,நாய்‌, அதை. புசிப்பவன்‌,இப்படி. வெவ்வேறுபட்ட பிராணிக 
னிலுள்ள ஜீவாத்மா ஒரேமாதிரி யானவன்‌,ஞானஸ்வரூப்ன்‌,என்‌ று 
பண்டி தர்கள்‌ அறிவார்‌, இப்படி எவர்களுடை யமன து சமதர்ச 
னத்திலிருக்றதோ, அவர்களால்‌ இவ்வுலகத்திலேயே பிறவி 
முதலியவை ஜெயிக்கப்பட்டன, பிரும்மம்‌, என்னும்‌ ஆத்மா 
வுக்கு இயற்கையில்‌ தோஷமில்லை. அதனால்‌ அவர்கள்‌ அத்கைய 
பிரும்மத்தில்‌ கிலைத்தவரானார்கள்‌, என்பது முதவிய சுலோகங்க 
ளால்‌ விவரிக்கப்பட்ட அ. 

ஜீவா த்மாக்கள்‌ ஞானமொன்றையே உருவாக உடையவர்கள்‌ 
தேவர்‌ மனிதர்‌ பிராணி ஸ்தாவரம்‌ முதலியபேதங்கள்‌ அவர்‌ 
களுக்கு உடலாயிருக்கும்‌ பிரகிருதிக்குச்‌ சேர்ந்தவைகள்‌, 
ஆத்மாக்களைச்‌ சேர்ந்தவை யல்ல, ஆத்மாக்களின்‌ இர்தஸாம்யத்‌ 
தை (ஒன்றான ஆகாரத்தை) ஞானிகள்‌ கண்டறிவார்கள்‌, இத்த 
கைய ஸமதர்சிகள்‌ இந்தலோகத்திலிருக்கும்‌ போதே முக்தர்கள்‌ 
(ஜீவன்‌ முக்தர்கள்‌) எனப்படுவார்கள்‌. 

இர்த மைதர்சன முண்டானால்‌ பரமாத்மாவுக்கும்‌ நமக்கு 
முள்ள ஞானாகார ஸாம்யத்தை (ஒற்றுமையையு மறிந்து 
அவனுடைய ஸர்வாந்தர்யாமித்வத்தை (எல்லாவற்றிக்கும்‌ உள்ளு 


பக்தி யோகம்‌ 59 


யிராயிருப்பதை) யும்‌ நிச்சயித்துக்கொண்டு ஈம்மிடத்தில்‌ 
அபகாரம்‌ முதலிய வற்றை -ச்செய்யும்‌ பிறர்‌ விஷயத்‌ 
தில்‌ அவேஷபாவனையற்திருக்கும்‌ பரிபக்குவம்‌ ஈமக்குவர்‌ தவிடும்‌, 
எப்படியென்றால்‌ ? அவர்கள்‌ நம்முடைய குற்றங்களுக்குத்‌ 
தக்சபடி நம்மைத்திருத்தும்‌ பொருட்டு பகவானால்‌ ஏவப்பட்டு 
அவ்வபகாராதிகளை ஈமக்குச்‌ செய்தார்கள்‌, என்றறிவோம்‌. 
மேலும்‌ அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம்‌ வந்தபொழுது தயையால்‌ 
அவர்களுக்கு காம்‌ உபகரிக்கவேண்டுமென்னும்‌ நினைவும்‌ (பாவ 
மும்‌) உண்டாகும்‌, இதை யுண்டாக்குவதற்காகவே, 

வெ._கலா_8)8௦ ஹவ_௦ அத) ௦ ஹூதா ௧௯ கி 
பொ தகெடபொ | 

ஓ சுவேதசேதுவே ! இவையெல்லாம்‌ இந்த பிரும்மத்தை 
ஆத்மாவாக வுடையவைகள்‌, ௮ ஸத்தியம்‌, அஅவே ஆத்மா, 
நீயும்‌ அதுவே யாய்‌, என்பது முதலான வுபதேசங்கள்‌ பிர 
விருத்திக்கன்றன, இததான்‌ பிரஹலாதன்‌ பப்லு 
அபிசர்தி (மனதின்‌ தீர்மானம்‌) 

ஹவ_) ஊுடு_தா_ககெ தா.ச ஐமணாயெ ஐ.ம_நயெ | 


உ௱$ர...நி மொ விகெ திக; சாரி, கயாகு_க$ | 


(விஷ்ணுபுராணம்‌) அப்பா |! பிரபஞ்சத்‌ துக்கெல்லாம்‌ நாதனும்‌ 
பிரபஞ்சத்தையே உருவாக வுடையவனும்‌ எல்லா பூதங்களுக்கும்‌ 
உள்ளுயிராயு மிருக்கும்‌ பரமாத்மாவான . கோவிந்தனிடத்தில்‌ 
சினேகிதன்‌ விரோதி, என்னும்‌ கதைகளும்‌ உண்டாகவோ ? 
என்று பிரஹ்ளா தன்‌ ஹிரண்யகசிபுவை நோக்கச்‌ சொன்னான்‌. 
மனுவும்‌, 
ஹவ_ஹூடெசஷ வா.தர..௩௦ ஹவ_$ஹுஇ_தா.நி வாகி | 

ஹே உ) ஜாதயாகீ ஹாறாஜ, 8யி.மவ சி | 

ஹவ௦ பஹ வ_3 ௨-௫_கஷப வப) _கா.ா_ந8ா. ௧. நர | 

ஹஹ வ_$வ_கா08.௫) உர ஹாவெ) சி வர வ௨௦ | 

எல்லா பூதங்களிடத்தும்‌ தன்னையும்‌ தன்னிடத்தில்‌ எல்லா 
த்தங்களையும்மைமாகப்‌ பார்த்‌ தக்கொண்டுஆத்மயாகத்தை, தேத்‌ 


60 ராமாநஜதர்சனம்‌ 


மாவை அர்ப்பணம்‌ பண்ணுதலை)ச்‌ செய்பவன்‌ ஸ்வாராஜ்யத்தை, 
தன்ஸ்வரூப சிலையைப்‌ பெறுகிறான்‌, இப்படி. எவன்‌ எல்லாபூதங்‌ 
களிடத்தும்‌ தன்னைக்காண்கின்றானோ, அவன்‌ எல்லாருக்கும்‌ 
மைனாகிறான்‌, பரமபதம்‌, என்னப்பட்ட பிரும்மத்தையடைகிறான்‌ , 
என்றார்‌, 

ஹவ_)௨-௫_தஷ-ுய$ உபெட க ஹ.மவ ரவ 3ா_5_ந$ | 

ஷுூஇ_தா.நி வ.வா தஷ ஹா.மவடெதா_த89 | 
எல்லா பிராணிகளிடத்தும்‌ தீன்னுடைய பகவத்‌ பாவ த்தையும்‌ 
அவைகளை பகவானிடத்தும்‌ தன்னிடத்தும்‌ காண்கின்றவனே 
உத்தம பாகவதனாவான்‌, என்றருளிச்‌ செய்ப்பட்டது, 

இத்தகைய மமதர்சனம்‌ பெறுவதற்கு ஈம்மிடத்தில்‌ தாமம்‌ 
(இந்திரியங்களை யடக்குதல்‌) தானம்‌ தீயை, என்னும்‌ ஆத்மகுணங்‌ 
கள்‌ பெருகவேண்டும்‌, இவை முறையே முற்கூறப்பட்ட காமம்‌ 
கோபம்‌ லோபம்‌ ஆசிய அர்குணங்களைப்‌ போக்குவதற்கு இன்றிய 
மையா தவை, இவைகளை விருத்தி செய்து ஆத்மகாசனங்களான 
காமக்குரோதாதிகளை கிரமமாகச்‌ சமனம்‌ செய்கிறவர்கள்‌ தான்‌ 
ஆரியர்கள்‌, என்று சாஸ்திராதிகாரிகள்‌ சக்ஷித்தார்கள்‌. 

[ உபனிஷத்தில்‌ உ தாரணம்‌] 

இந்த விஷயத்தை விளக்க பிருஹதாரண்யக உபனிஷத்தில்‌ 
(7-2-ல்‌) சொல்லப்பட்ட இந்தக்கதை கவனிக்கத்தக்கது, 
ஆயா? வூலாவடெகள வி.சி வர ஹவய_. 8-இஷ-5$ | 
லெவா கஹுஎமா 9_நலஷா உதி | உக்க ஸர ஹவய_$௦ ஜெவா 
ஊ.வ? | வரவீ-த௩0.தா ஊமவா.நி.கி | டெகஹொ ஷஸெ_க௨ கூ 
ஈ வாவு | ௨-ஐஉகி | வஞாஷி“ர உ.கி | வாஞாஹிஷெ.கி 
ஹொவா$ | 8) கந சூடெ.கி | ஒசி.சிஹொவாவ வஞூஜி 
ஷெ.சி | கயமெஹெ.௩௦ ஷா ஊவா | வீ தஃபெநொ . 
மமுவா.நி.கி | பெஷெ மபெெ.கஜெவாக்தூு வாவு | ௨௨ கி | 
ஷாஹி (3) ஐ.தி| வ)ஞாஹிஷெ.கி ஹொஜுு2 | ௨-ஐ.ந| 


பக்தியோகம்‌. 61 
சூெ.கீ | ஒரசி ஹொவாவவ)ஞாஹிஷெ தி |  கயமயெெந2 
ஹுறார ஊவு-௰£ | ஸரவீ தநா ஹவா.நி.கி | பெெஹெடிஹ 
்‌ தஜெவாக்ஷ£ 8-வாவ| உ ஐ.கி | வ)ஞாஹிஹாஸகிவ)ஞாஹிஜெ.கி 
ஹொவ- | உயயதி.கி | ஓூி.கி ஹொவாவ ஷஞாஹிஷெ. சி | 


தஜெகஜெவெஷாடெ வீவா ம_நாவஓ.கிஹ_நய-த௦$ | 
உ, உ, உ, உகி உரு உத உயயதி.கி | அடெககஅய௦ ஸ்பிகெ 
௨8௦ உ௱ந௦ உயாதிகி | 


இதன்‌ ௮ர்த்தமாவது, பிரும்மாவின்‌ புத்திரர்களான தேவர்‌ 
களும்‌ மனஷர்களும்‌ அசுரர்களும்‌ பிதாவிடத்தில்‌ வெகுகாலம்‌ 
சிஷ்யர்களாயிருந்து வந்தார்களே, அக்காலத்தில்‌ முதலில்‌ தேவர்‌ 
கள்‌ பிதாவை நோக்கி “எங்களுக்கு உபதேடிக்கவேண்டும்‌, என்று 
கேட்டுக்கொண்டார்கள்‌. பிதாவான பிரும்மாவும்‌ த, என்ற ஒரு 
எழுத்தைமட்டும்‌ அவர்களுக்கு உபதேசித்துவிட்டு “தெரிந்து 
்‌ கொண்டீர்களா ? என்று கேட்டார்‌. அவர்களும்‌ “ஆம்‌ தெரிந்து 
கொண்டோம்‌. தாம்யத-காமகுணத்துக்குக்‌ பதிலாக தமகுணத்‌ 
தை ஸம்பாதித்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்று உபதேத்தீர்கள்‌, 
என்றார்கள்‌, பிரும்மா அப்படியேதான்‌ நன்றா யறிந்திர்கள்‌, 
என்று மறுமொழி சொன்னார்‌. பிறகு மனிதர்களுடைய வேண்‌ : 
டுக்கோளுக்கும்‌ த, என்றும்‌ ஒரெழுத்தையே உபதேசித்து அறிந்‌ 
தீர்களா, வென்று பிரும்மா கேட்டார்‌. தத்த, லோபகுணத்துக்கு 
எதிரிடையான தானகுணத்தை அப்பியாசம்‌ செய்யுங்கள்‌, ஏனறு 
உபதேசமாகிறதென்மார்கள்‌,பிரும்‌ மாவும்‌ அப்படித்தான்‌, என்று 
சந்தோஷத்துடன்‌ அதை ஆமோதித்தார்‌, அரந்தரம்‌ ௮ஸ ரர்‌ 
கள்‌ பிரார்த்தித்த துக்கும்‌ முன்போல்‌ த; என்னும்‌ மெழுத்தையே 
பிரும்மா உபதேசித்தார்‌. அவர்களும்‌ தயத்வம்‌, கோபகுணத்‌ 
அக்கு பதிலாக தயாகுணத்தை விருத்தி செய்யுங்கள்‌, என்று 
சொல்ல அதைக்கேட்டு அப்படித்தான்‌, என்று பிதா மொழிக்‌ 
தார்‌. ஆகையால்‌ தான்‌ ஆகாசத்தில்‌ மேக சப்தமானது த, த, த, 
என்று கேட்கப்படுகிறது. அதைக்‌ கேட்டால்‌ தமதான தயா 
குணங்களை அவசியம்‌ அப்பியஹித்து காமம்‌ லோபம்‌ கோபம்‌ 


62 ராமாநுஜ தர்ச்னம்‌ 
ஆகிய துர்குணங்களை ஜயித்து தன்னிய ராகுங்கோள்‌, என்று தேவ 
வாக்குச்‌ சொல்லுகிறது போலிருக்கும்‌, இம்மேக சப்தம்‌ பிரும்‌ 
மாவின்‌ உபதேசந்தானோ, என்னும்படியு மிருக்றெ௮ என்று. 

இதில்‌ முக்ய தாத்பரிய மென்னவென்றால்‌ மனுஷ்யர்‌ 
களிலேயே காமத்தை மிகுதியாக உடையவர்கள்‌ தேவர்கள்‌. 
லோபத்தை அதிகமாக உடையவர்கள்‌ மனுஷ்யர்‌. கோபாதிகர்கள்‌ 
அஸாுரர்கள்‌, என்று விபாகம்‌ செய்யலாம்‌, இவர்கள்‌ தங்கள்‌ 
தங்களிடமுள்ள தோஷங்களை த்‌ தெரிந்து சங்கத்‌ துக்கொண்டு 
பிதாவான பிரஜாபதியிடத்தில்‌ உபதேசத்துக்குப்‌ போனார்கள்‌, 
அவரும்‌ இவர்களுடைய தோஷங்களைக்‌ கவனித்து ஒரோர்‌ ௮௯௨ 
சத்தை யுபதேசித்தவாறே இவர்களும்‌ தங்கள்‌ தங்களிடமுள்ள 
கெட்ட குணங்களை யுணர்ந்து அதற்குப்‌ பரிஹாரத்தையு மறிந்து 
கொண்டார்கள்‌, என்று இந்த கியாயம்‌ உலகத்திலும்‌ பிரஹித்தம்‌. 

இந்தக்‌ கதையால்‌ பிதா மாதா முதலானவர்கள்‌ தங்கள்‌ புத்‌ 
திரர்‌ முதலியவர்களை அவர்களுடைய தோஷத்தைக்‌ காட்டி 
சகூநிக்க வேண்டுமென்றும்‌ தந்தாமுடைய பிசகுகளை யறிந்தவர்‌ 
கள்‌ தான்‌ அல்ப உபதேசத்தாலும்‌ ஈல்லவழிக்கு வருவார்களென்‌ 
அம்‌ சொல்லிற்றாயிற்று, 

இதைச்‌ சுருக்கியே வியாக்கியான ரூபமான பகவத்‌ தை 
யில்‌, 

கிவிய௦ நாகஹெ௨௦ அற நாமந8ா,த-ந$ 1: 


கா8$கெராயஹயா சொ.ஹவாஹா_தாறு வறிவஐவெ௫ | 


நரகத்துக்கு மூன்றுவிதமான கோட்டை வாசல்கள்‌, காமம்‌ 
கோபம்‌ லோபம்‌, என்பவை அவை, ஆத்மாவை நாசப்படுத்து 
மவைகள்‌. ஆகையால்‌ இவை மூன்றையும்‌ ஒழிக்கக்கடவன்‌, என்‌ 
றருளிச்‌ செய்யப்பட்டது. 
[பக்தி யுண்டாகும்‌ கிரமம்‌] 
இப்படியால்‌ விரோதி குணங்களை ஜயித்து பக்திக்கு மூல ' 
காரணமான சாந்தியைப்‌ பெற்றுப்‌ பகவானிடத்தில்‌ இடைவிடாத 


அளவற்ற பிரீதிரூபமான பக்தியைச்‌ செய்ய வேண்டுமென்று 


பக்தி யோகம்‌ 63 


சொல்லப்பட்டது. இனி அஅ உண்டாகும்‌ படிகளைப்‌ பராமர்‌ 
சிப்போம்‌. த்‌ 
வரஹஹு௫.க$ உஹஹா.தா நரொஉ.கி கா௦க்ஷ.கி | 
ஹ2ஹவெ_ஷு ௨ஊு௫ுெகஷ 9 ௦ ஓலடபெத வறாக | 
மக ாசா8விலா..நா.தி யாவாற யஜாஹி தகூ_த$8 | 
அடெதா8ா௦ அகடெதானூாகா விமுடெத _தஉ_ நஷுக | 


முன்‌ சொல்லப்பட்ட பிரகாரத்தில்‌ சாந்தியடனும்‌ தெளிவுடனும்‌ 
ஆத்மாவை யுள்ள படி யறிந்து ஆத்மானுபவத்திலேயே சுித்திருப்‌ 
பவன்‌ அக்கமடைவது மில்லை, ஆசைப்படுவ அமில்லை. எல்லா 
பூதங்களிடத்‌.தும்‌ மைபாவனையை யுடையவனாய்‌ அளவிட முடி 
யாத ஞானமே உருவாயிருக்கும்‌ பகவானுக்கு உறித்தாயிருப்பதே 
யான தன்‌ ஸ்வபாவத்தைத்‌ தெளிகன்றான்‌. இக்க தியான யோகத்‌ 
தால்‌ மற்றவை யாவையையும்‌ திருணம்போல்‌ கினைக்கறோன்‌. அத்‌ 
தகையவன்‌ என்னிடத்தில்‌ எல்லையில்லாத பிரீதிரூபமான பச்‌ 
தியை அடைகிறான்‌. பக்தியினால்‌ என்‌ ஸ்வரூப ஸ்வபாவா திகளை 
உண்மையாக வதிகருன்‌. அப்படியிருக்து என்னிடமே பிரனே 
சித்து விடுகிறான்‌: என்று தையில்‌ இக்தக்கெமம்‌ சொல்லப்பட்‌ 
டத, பக்தியின்‌ பலன்‌ தாத்விகமான (உண்மையான) ஞானம்‌ 
தர்சனம்‌ பிரவேசம்‌, என்று படிப்படியாகப்‌ பேசப்பட்து. 

ஸமக்ரமான (பூர்ணமான) இந்த பக்தியோகம்‌ தை ஒன்ப 
தாவது அத்தியாயத்தில்‌ உபதேசிக்கப்பட்டது. இதில்‌ முதலி 
லேயே சாமர்த்திய மில்லாவிடில்‌ அப்பியாச யோகம்‌ செய்யவேண்‌ 
டும்‌, அதிலும்‌ சக்தியில்லாவிட்டால்‌ பக்தியோகத்துக்கு அங்க 
மான கிரியாயோகம்‌ (பக்திப்பெருக்கும்‌ காரியங்கள்‌) செய்யவேண்‌ 
டும்‌. “அதுவும்‌ முடியாவிட்டால்‌ மூன்றாவது அத்தியாயத்தில்‌ 
சொல்லப்பட்ட கர்மயோகத்தைச்‌ செய்யவேண்டும்‌, என்று இந்த 
வரிசை பனிரண்டாவது அத்தியாயத்தில்‌ விரிக்கப்பட்டது. அன்‌ 
சேயே அ௮க்ஷ£யோகமென்று பக்தியோகத்துக்கு ஸாதனமான 
மற்றொரு யோகம்‌ சொல்லப்பட்டிருக்றேது, ஆனால்‌ அதைச்‌ 
செய்வது மிகவும்‌ கஷடம்‌, பக்தியோகத்துக்கு அதிசயத்தைக்‌ 
காட்டுவதற்கு இதவும்‌ விவரிக்கப்பட்ட. 


64 ராமாநுஜ தர்சனம்‌ 


இந்தப்பிரகாரம்‌ பகவத்கீதையில்‌ கர்மயோகம்‌, ஞானயோகம்‌ 
ஞானயோகாத்மகமான கர்மயோகம்‌, தியானயோகம்‌, கிரியாயோ 
கம்‌, அப்பியாஸயோகம்‌, அக்ஷரயோகம்‌, பக்தியோகம்‌, என்று 
எட்டுவிதமான யோகங்கள்‌ சொல்லப்பட்டன, இவை யெல்‌ 


லாம்‌ பக்தி யோகத்திலேயே முடிவுபெறக்‌ கடவன, 
[பக்தி அதிகாரி பேதங்கள்‌ ] 
இர்த பக்தியோகம்‌ அதைச்‌ செய்யும்‌ அதிகாரிகளின்‌ பேத 
த்தை யதுசரித்து எல்லா பலன்களையும்‌ கொடுக்கக்கூடிய தென்று, 
௮_துவி__யா ஐஹஜஷெ£ா௦ ஜநாஹு௧ர-கிபடெநொ$ஜ_ந | 
சூட_ாஜிஞூாஹ-ய_ரயீ_ஞா.நீவ லர தஷ_ல | 


ஓ பரதரிஷபனே! ஸுகிருதம்‌ பண்ணின ஜனங்கள்‌ என்னை பக்தி 
யுடன்‌ நான்கு வகைகளாக அடைகிறார்கள்‌. அவர்களாவார்‌ ? 
அக்கத்திலிருந்து மீள ஆசைப்படுகிறவன்‌, ஆத்மஞானத்தை 
வேண்டுசறவன்‌, ஐசுவரியத்தை யபேக்ஷிப்பவன்‌, என்னையே ஸர்‌ 
வமுமென்று அறிந்து என்னையே பெற அபேக்ஷிப்பவன்‌, என்று 
இந்த சுலோகத்தில்‌ பகவான்‌ தெரிவித்தான்‌. 

அடுத்தாப்போல்‌ அஷ்கிருத்தக்களும்‌ (தீச்செயல்‌ செய்பவர்‌ 


களும்‌) நான்கு வகையினர்‌, என்பதும்‌, 


ந8ர௦ உஷை சிரா சலா வரவஉ ஜெ _நாாரய3$ | 


8ாயயா$வஹ_கஞா_நா$ ஞூஹுர௦ மாவ£ஸி]_கா$ | 


கெட்டவர்களான மூடர்‌ (விபரீத ஞானமுடையவர்‌) ஈராதமர்‌ 
*ஞானம்பெற்றும்‌ பகவானிடத்தில்‌ பிரீதி வைக்காதவர்‌) மாயாவி 
கள்‌ (பகவான்‌ மஹிமையை குயுக்திகளால்‌ அழிக்கப்பார்ப்பவர்‌) 
அஸர பாவத்தை யடைந்தவர்‌ (பகவான்‌ மஹிமையை எவ்வள 
வுக்‌ கெவ்வளவு அறிவார்களோ அவ்வளவுக்‌ கவ்வளவு அவனை 
துவேஷிப்பவர்‌) ஆகிய இவர்கள்‌ என்னை அடைவதில்லை, என்று 
சொல்லப்பட்டது. 

இவ்வளவால்‌ நாம்‌ தெரிந்துகொள்ளவேண்டிய உத்தம 


ஸாராம்சம்‌ என்னவென்றால்‌? 


பக்தி யோகம்‌ 65 


ஸரீ ாரறொ ம) பெெய ௦ லொ.மாநுபெயவா $-நயஷவிகாறு | 
உஉா.லிய )ாயிநா௦கி 8௦ ௯வ வ ம_) வூடொ ஹி? | என்பது, 
இதனர்த்தம்‌, தன்னை பக்தியுடன்‌ தியானம்‌ பண்ணுகறவர்களுக்‌ 
குப்‌ பரமபுருஷார்த்தமான மோக்ஷத்தையே கொடுக்க விருக்றெ 
பகவான்‌ ஹரியானவர்‌ தாமே சரீர ஆரோக்கியம்‌ ஐசுவரியம்‌ இவ 
ற்றை யொட்டிய மற்ற போகங்கள்‌ இவைகளை யெல்லாம்‌ கிச்சய 
மாகத்‌ தருவான்‌, என்றதால்‌ அவனிடத்தில்‌ அற்ப பிரயோஜனங்‌ 
களைக்‌ கோலாமல்‌ அவன்‌ விஷயமான ஞானம்‌ பக்தி இவைகளை 
மட்டும்‌ விவேகியானவன்‌ கேட்கக்‌ கடவன்‌, என்றபடி. 
[ பக்திஸ்வரூபம்‌ | 

ஸ்ரீ பாஷ்யகாரர்‌ வேதார்த்த ஸங்கிரஹத்தில்‌ கடைசியில்‌ 
பக்தியென்பது மோக்ஷத்துக்கு ஸாதனம்‌ (உபாயம்‌) என்று கிரூ 
பித்‌ தருளினார்‌, அதற்கே பரபக்தியென்றும்‌ பெயர்‌, அர்த 
பக்தியாவஅ ? 

சாஸ்நிரத்தால்‌ தத்துவ ஞானத்தை சம்பாதித்‌ துக்கொண்டு 
வர்ணாச்ரம தர்மங்களை அங்கங்களாக (உருப்புகளாக) வைத்துக்‌ 
கொண்டு செய்யப்படும்‌ பகவத்தியான ரூபமாக விருக்கும்‌, 
இந்த தியானம்‌ பகவானிடத்தில்‌ நிரதிசய (அளவற்ற) பிரீதிரூப 
மாய்‌ அவனை நேரில்‌ கண்ட மாதிரியாக (பிரத்தியகஷஸமானாகார 
மாக) ஆனந்த வெள்ளம்‌ பெருகியிருக்கும்‌, என்று ஹித்தார்தப்‌ 
படுத்தியிருக்கிறார்‌. 

வரஹ்‌ வ உுுவாயமு, ஸாாஹாயிம_க அகூஞாந உ 
வ ௯ஹ ஹ௯83ா.ந௩ம ,ஹீ.க லகி கிாஹாய ) க_நவயிகா..கி 
பாயவி,ய விற,ி$ஷ.அ) ௯௬ அாவஷா$ நயா இவ வா 
ஹகிறெவ | 
என்று இதன்‌ வியாக்கயொன த்தின்‌ ஸாராம்சம்‌ வருமாறு, 

ஷீ -அிஉஈ௫வ_18_ந-ய) £.௩௦ லகிறி.௫) ஊமயீயடெக | 

வகிஹெவொஷாஸிறி.தி டெரநவண-ு௯வவொ விவ | 

ஹூஸடெக)ஷயா_த டவ வஸெவாயா௦ வறிகீ.தி_)_த$ | 

9 


66 ராமாநுஜ தர்சனம்‌ 


அஹா௫௪ வெவாவாபயெயெ ஷொ சா ஹகிமஜெ ந ஹூயஹீ | 
ஐ.கி லொயாய_ந வவ விஹஷ ௦ ஹூ-ஓரஹ-5௦ | 
உ,காறிகா$ஷிகாயொ? ஸ்ரீவஹ-மஒபுு_)_ ஹுஇறிஷி£ | 


பிரீதிபூர்வமாக இடைவிடாமல்‌ தியானம்‌ செய்வதே பக்தி யென்‌ 
னப்பட்டத. அதையே உபாஸ்தி (உபாஸகம்‌) என்று நிகண்டு 
காரர்களும்‌ சொன்னார்கள்‌. பஜ்‌, என்கிற-தா.துவுக்கு (வினைப்‌ 
பகுதிக்கு) ஸேவைசெய்கறெதென்று அர்த்தம்‌, ஆகையால்‌ மிகுந்த 
ஸேவையைச்‌ செய்வதே பக்தியென்றதாயிற்று, இதுவே அறி 
ஞர்களின்‌ அபிப்பிராயம்‌, ஸ்ரீ போதாயனர்‌ இதை மிகத்‌ தெளி 
வாய்‌ விளக்க யிருக்கிறார்‌, இவ்வர்த்தங்கள்‌ ஸ்ரீ ஸுதர்சனாசாரி 
யரால்‌ சுருதப்பிரசாசிகை, சுருத தீபம்‌, என்னும்‌ இரண்டு கிரந்தங்‌ 
களிலும்‌ விளக்கப்பட்ட. 

எனவே, பக்தியேசேவை (கைங்கரியம்‌) அதே பிரீதிரூப 
மானது, பிரீதரூபமான ஸேவையே உபாஸனை என்றதாயிற்று, 
இதனால்‌ பகவானுடைய அ௮துக்செஹம்‌ கிடைத்து அதன்‌ மூல 
மாய்‌ மோக்ஷம்‌ ஹித்திக்கவேண்டும்‌, எனவே வெறும்‌ தத்துவ 
ஞானமாத்திரத்தனால்‌ மோக்ஷம்‌ ஹித்திக்காதென்று விளக்கி 
விட்டது. கேவல தத்துவ ஞானத்தால்‌ மோக்ஷங்‌ இடைக்கு மென்‌ 
பது அப (தப்பான) வாதம்‌, இது கிர்தைவத (பகவா னில்லை 
யென்றும்‌) வாத மென்றும்‌ சொல்லப்படும்‌, தேவதா அுக்கிரஹம்‌ 
வெறும்‌ ஞானத்துக்குக்‌ கடைக்காதென்பதும்‌ எல்லாரும்‌ அறிந்த 
விஷயமே. ன்‌ 

[ பக்தியின்‌ மேல்‌ பருவங்கள்‌ ] 

மோக்ஷத்துக்கு உபாயமான பக்தியானது பரபக்தி, .பரஞா 
னம்‌, பரம பக்தி, என்று மூன்று படிகளையுடைத்தா யிருக்கு, 
இதில்‌ முதல்‌ பருவமாயெ பரபக்தி பகவானிடத்தில்‌ பிரீதியுடன்‌ 
கூடிய தியானமாகய ஸாதனம்‌, என்னப்பட்ட அ. இத்தியானம்‌ 
வளர வளர பகவானையே நேரில்‌ காண்கிறமாதிரியான தற்காலிக 
மான ஒரு அஅபவம்‌ உண்டாகும்‌. இந்த தெசைக்கு பரக்ஞானம்‌ 
என்று பெயர்‌, இந்த அஅதபவம்‌ பெருகப்‌ பெருக பகவானைக்‌ 
கண்டபடியே இடை விடாமல்‌ விஷய போகங்களைப்போல்‌ அனு 


பக்தி யோகம்‌ -: 67 


பவிக்க வேண்டுமென்னும்‌ ஆசை யுண்டாஃ மேலும்‌ மேலும்‌ அந்த 
தியானம்‌ விருத்தியடைந்து அத்தகைய நிரந்தர அனுபவமும்‌ 
கிடைத்துவிடும்‌, இர்தப்பருவத்துக்கு பரமபக்தி, என்றுபெயர்‌, 
இஅ தான்‌ உபாஸனத்தின்‌ பலம்‌. பக்தியின்‌ இந்த மூன்றுபடி. 

களுக்கும்‌ முறையே ஞானம்‌, தர்சனம்‌, பிராப்தி, என்றும்‌ பெயர்‌ 
களுண்டு, 

வாகி வானா உ௱ச£லகிறி..ச) வி | 

அவவ ஹாய_௩௦ காஜா ஹாக்தா தாமஸ தீய | 

ஞூா_ந௦ லாவ) வஹி_ உ௫வ_ரரவஹெ.தி ிண_)ய£ | 

௯_ந-ஹு௫ு_திஹு௰ வற? மகிவி_$ஷ.ய ஸலொ.மவ௯ | 

தக _அிர_தய௦ ஞா ஒப வாவி ஸஸி_௧௦| 
இங்கு பகவதனுபவத்துக்கு விஷயானுபவத்தை உதாஹரண 
மாக்கியதின்‌ அர்த்தம்‌ பின்னால்‌ விஸ்தரிக்கப்படும்‌, சாஸ்திரங்‌ 
களில்‌ பல விடங்களில்‌ இப்படிச்‌ சொல்லப்பட்டிருக்கிற து, 

யா வீ.கிறவிவெகா _நா௦ விஷயெ நவாயி.நீ | 

~~ வ 

i அவிவேகிசளுக்கு விஷயபோகங்களில்‌ பிரீதிஎ ப்படி இடைவிடாம 
லிருக்குமோ (அப்படியே தேவரீரிடத்தில்‌ எனக்கு பக்தியிருக்கட்‌ 
டும்‌; 

யயாவ ஹவஙிலீகொ.ந வாவ) வெஉ நாஞாமட | 
பகவானால்‌ அனைந்து கொள்ளப்பட்டவனாய்‌ வெளிவிஷயங்களை 
யோ உள்‌ விஷயங்களையோ ஒன்றையு மறியான்‌. 

யத காக வு கி | 
எங்கு வேறொன்றையும்‌ பார்க்ாமாட்டானோ, என்றிவை முதலி 
யன, இவ்வுதாரணங்கள்‌ லோகானுபவத்‌ அக்கு ஏற்றவை, 

யத நாக வமடு-கீ.கி லொக௯ ஷஹிஐ உ. ஹ1_௧5௦ | 

ப அஹி_நாய விஉாசிஷ. உ ஹறண ஸ்ரிக்கணு | 
[அர்ச்சனப்‌ பிரணாமா திகள்‌] 
வேதார்த்த ஸங்கிரகத்தின்‌ ஆரம்பத்தில்‌ ஸ்ரீ பாஷ்யகாரர்‌, 


08 ராமர்நுஜதர்சனம்‌ 


கபொஷ. ஜ.மஜிசா_நாய மமாஹஸ.ந ஸ்ர்‌-உகி நிக ஸ்ரிரஹி ஹூ 
யிமடெதாஜயய_2, ஜீவ வாசா.தயாயா-£)ஞா-5 உயிவ_]௯ 
வண. ஸ்ரீ2 ய0௨.கி ௬_௧_)வ க - உ வஙாாறஷ வாண 
யாமயைா நாவ உ.ணாரேகி8 ௯.0.1 ஷிரய6, 
என்‌ றருளிச்செய்தார்‌. இதனர்த்தம்‌ உலகத்துக்கெல்லாம்‌ நன்மை 
யை உபதேசிக்கும்‌ வேதத்திரள்களின்‌ தலையில்‌ (வேதாந்தங்‌ 
சளில்‌) முக்கியமாக அறியப்படும்‌ பொருள்‌ என்ன வென்றால்‌ ? 
ஜீவன்‌ பரமாத்மா இவர்களைப்‌ பற்றிய உண்மைகளை யறிந்து வர்‌ 
ணாச்ரம தர்மங்களை ஸரியாக அனுஷ்டி த்து அவைகளை உருப்புக்க 
ளாகக்கொண்டு பரமபுருஷனுடைய திருவடி. களில்தியானம்‌ அர்ச்‌ 
சனை நமஸ்காரம்‌ (பிரணாமங்கள்‌) முதலிய இவைகளைக்கறை கடந்த 
பிரீதியுடன்‌ செய்யவேண்டும்‌ என்பதே, என்று இவ்விடத்தில்‌ 
முதலிய (சூலி) என்‌ றதினால்‌ 8ர்த்தனம்‌ யாத்திரை முதலியவை 
களும்‌ சொல்லப்‌ படுகின்றன, உபாஸ நம்‌, என்பதில்‌ அர்ச்சனம்‌ 
பிரணாமங்கள்‌ முதலியன உள்ளடங்கியவைகள்‌, பெரிய யாகத்‌ 
அக்கு உறுப்பாக பிராயஜம்‌ முதலிய சிறுயாகங்களிருப்பதுபோல்‌ 
இந்த உபாஸகமாகிய உடலுக்கு வர்ணாச்சிரம தர்மங்கள்‌ உறுப்‌ 
புக்க (அங்கங்க) ளாக விருக்கின்றன, 

இதில்‌ தியானம்‌ மனதினால்‌ செய்யத்தகுந்தது, நாமஸங்‌ 
£ர்த்தனம்‌ வாக்கின்‌ காரியம்‌, அர்ச்சனை முதலியது காய (சரீர) 
ததினால்‌ ஆவது. இப்படி மூன்றுவகை உபாஸமான த 

9 _நாஹவ 9௨ ௪௧6 888௦ ஹே யார | 
என்னிடத்தில்‌ பச்தியுடையவனாய்‌ என்னை தியானம்‌ செய்து என்‌ 
பூஜையைச்‌ செய்து என்னை நமஸ்கரி, என்றும்‌, 

ஹ.க.௧௦ கீ.5_)யஷஹஜொ?௦ ய_கடபெதவு உரலவ7_தா$ | 
எப்போதும்‌ என்னைக்‌ 8ர்த்தனம்‌ செய்றெவர்களாயும்‌ என்‌ ஆசா 
தனத்தைச்‌ செய்கிறவர்களாயும்‌ என்னிடத்தில்‌ திருடமான ஸ்ப 
தத்தை யுடையவர்களாயும்‌, என்றும்‌ 

ஸ்ரீவண௦ கீ௧_] ௩௦ விஷோூ வரண வாஉஹெவ_ந௦ | 

௬௮1௫௦ வ ௦ உரவ)௦ ஷா த நிவெஓ ௩௦ | 


பக்தி யோகம்‌ 69 


உதி ௨-ஈ௦ஊாதஷி_1_காவிஷெ.ள வகி ளவலக்ஃணா | 

ஐத)ாகிக௦ வடிஹிஜ௦ஹி வாண ஹஸ்வ_ஹ௦8_5௦ | 
எங்கும்‌ நிறைந்த விஷஸ்ணுவாயெ பகவானுடைய மஹ்ாத்மியத்‌ 
தைக்‌ கேட்டல்‌, அதைக்‌ ீர்த்தனம்‌ செய்தல்‌, அவனுடைய 
நாமஸ்‌ மரணம்‌ பண்ணுதல்‌, திருவடி களில்‌ கைங்கரியம்‌ செய்தல்‌ 
அர்ச்சனை, ஈமஸ்காரம்‌, தாஸனாயிருத்தல்‌, தோழன்மாதிரிபாவித்‌ 
தல்‌, தன்னாத்மாவை அர்ப்பணம்‌ செய்‌ அவிடுதல்‌, இப்படி ஒன்‌ 
பது விதமான பக்தியை பகவானிடத்தில்‌ மனிதன்‌ செய்யக்கட 
வன்‌, என்றும்‌. இவ்விஷயத்தில்‌ சொல்லப்படும்‌ பல பிரமாண 
ங்கள்‌ எல்லாராலும்‌ அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்‌ றன, 

இத்தகைய அர்ச்சனை நமஸ்காரம்‌ முதலியவை ஒருவன்‌ யோ 
கத்‌ இிலிமுர்‌து தாரணையென்னும்‌ நிலைமையை யடையும்‌ வரையில்‌ 
யோகத்துக்கு உறுப்புகளாக (அங்கங்களாக) விருக்கு மென்றும்‌ 
தாரணையில்‌ ஹித்திபெற்ற பிறகு வியுக்தமான காலத்தில்‌ செய்‌ 
யப்படும்‌ அர்சனை முதலியவை ௮ங்கியோடு (யோகத்தின்‌ உட 
லோடு, கலந்த ஒன்றாகிவீடுமென்றும்‌ தாத்பர்யதீபிகையில்‌ விளக்‌ 
கப்பட்‌ டிருக்கிறது, இவ்விதமான யோகத்துக்குக்‌ கிரியாயோ 
கம்‌, என்றும்‌ பெயருண்டு, இதுவே சுதந்திரமான மோக்ஷ 
பாயமென்று சிலர்‌ கிரூபித்‌ திருக்கிறார்கள்‌, ஸ்ரீ ராமானுஜ வித்‌: 
தாந்தத்தில்‌ இது பகவத்கீதை முதலிய பிரமாணங்களுக்‌ கிணங்க 


. பக்திஸ்வருபத்தில்‌ சேர்க்கப்பட்ட அ, 


கஹாஹெ$உ)) ஹஸூயெ_ாஹி 8.58 உாரசொ லவ | 

8உய௰_]வி ௯28_$ாணி ௯ுவ_று ஹிகிவோஹஷி | 
அப்பியாஸ யோகத்திலும்‌ நீ சக்தியில்லாதவனானால்‌ என்‌ விஷய 
மான கருமங்களிலீடுபட்டுவிடு, என்‌ பொருட்டுக்‌ காரியங்களைச்‌ 
செய்தால்‌ அவசியம்‌ ஹித்தியை அடைந்து விவோய்‌, என்று தை 
யில்‌ சொல்லப்பட்டது, 

பகவானைக்‌ குறித்துச்‌ சொல்லக்கூடிய இத்தகைய கர்மங்க 
ளாவன ? ஆலயங்களை நிர்மானம்‌ செய்தல்‌, பூந்தோட்டம்‌ (உத்‌ 
யானம்‌) முதலியவற்றை உண்டாக்குதல்‌, கோவில்களில்‌ தீபம்‌ 


10 ராமாநஜதர்ச்னம்‌ 


போடுதல்‌, கோவில்களைக்‌ கழுவி சுத்தம்‌ செய்தல்‌, கோலம்‌ முத 
லியவற்றால்‌ அலங்கரித்தல்‌, புஷ்பங்களைச்‌ சேகரித்துக்‌ கொடுத்தல்‌ 
பூஜையில்‌ பிரவர்த்தித்தல்‌, பிரதக்ஷிண நமஸ்காரங்களைச்‌ செய்தல்‌ 
முதலியன, ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ சக்திக்குத்‌ தக்க 
படி. இவற்றில்‌ எதிலாவது ஸம்பந்தபட்டு கிருதார்த்தராவதற்‌ 
காக இவை சாஸ்திரங்களில்‌ விவரிக்கப்பட்டி ருக்கின்றன. ஆக 
மப்‌ பிராமாண்யம்‌, என்னும்‌ இரச்தத்தில்‌ சண்டாளர்களுக்கும்‌ 
தேவாலய பாலன (சக்ஷித்தல்‌) கைங்கர்யம்‌ உண்டென்று ஸ்ரீயா 
மூணாசாரியர்‌ அருளிச்‌ செய்தார்‌. 


[பக்தி ஸ-கரூபம்‌] 

பக்தி அனந்த ரூபமாயிருக்கு மென்று கிரூபிப்பதற்காக 
ஸுகம்‌ எப்படி இருக்குமென்பதை முற்பட அறியவேண்டும்‌, சார்‌ 
வாக மீமாம்ஸர்கள்‌ ஸுகமில்லாமலிருப்பதே துக்க மென்ருர்கள்‌, 
பெளத்தர்‌ ஸாங்கியர்‌ முதலியவர்கள்‌ அக்க மில்லாமலிருப்பதே 
ஸுக மென்றார்கள்‌, தார்க்கிகர்கள்‌ ஸுகம்‌ தக்கம்‌, இரண்டு 
மில்லாத உதாஹீக கிலைமை யென்று மூன்றுவித அதுபவங்கள்‌ 
உண்டென்று ஸமர்த்தித்தார்கள்‌. ஸ்ரீராமானுஜ ஷித்தார்‌ தத்தின்‌ 
படியில்‌ இம்மூன்றும்‌ ஸம்ஸார தெசயிலுண்டு ஆனால்‌ வாஸ்த 
விகமான ஸ்திதியிலும்‌ முக்த தெசையிலும்‌ எல்லாம்‌ ஸ-ஈகமய 
மாக விருக்குமென்று நிர்ணயிக்கப்பட்ட, இததான்‌ உண்மை, 
அஅபவிக்கத்தக்க அந்தந்த வஸ்‌ அக்களைப்‌ பற்றிய (விஷய) உணர்‌ 
சியே (ஞானமே)ஸுகத்‌்தக்காதிகளாகக்‌ கடவன, இத்தகைய 
ஞானத்தை (உணர்ச்சியை) க்காட்டி லும்‌ ஸுகம்‌ துக்கம்‌ இரண்டு 
மில்லாமையாகிய இவை வேறென்ன வொன்ணாது. முதலில்‌ 
சொல்லியபடி ஒப்புக்கொண்டால்லெள ககவ்யவஹாரமும்‌சுரு திஸ்‌ 
மிருதி முதலிய ஸகல பிரமாணங்களும்‌ ஸமரஸங்களாகும்‌, 

இப்படியானால்‌, அனுகூலமாக உணரத்தக்கவை யெல்லாம்‌ 
சுகங்கள்‌, பிரதி கூல உணர்ச்சியைத்‌ தருபவை துக்கங்கள்‌, மற்ற 
வை இவ்விரண்டு மில்லாதவை, என்ற தாயிற்று, உபாஸம்‌ ௮ல்‌ . 
ல௮ பக்‌ தியின்‌ ரூபமும்‌ அதுகூலமாக உணரத்தக்கதாவதால்‌ அது 
ஸு-ுகரூபமாயிருக்கு மென்று சொல்வதில்‌ ஒரு பாதகமுமில்லை, 


பக்தி யோகம்‌ 71 


எனவே தான்‌ புருஷார்‌ த்தங்கள்‌ கான்கு வகைப்பட்டன, என்று 
பிரித்துச்‌ சொல்வது உரசிதமாறெ து: இர்த நியாயத்தைக்‌ கொண்‌ 
டே ஸூத்திரகாரரும்‌ பகவான்‌ ஐகத்ஸ்றாஷ்டி முதலிய காரியன்‌ 
களைச்‌ செய்வதை ஸ்வயம்பிரயோஜனங்களான லிலைகளென்று 
சமர்த்தித்து “பகவான்‌ வேலை கெட்டுப்போய்‌ இவ்வித வியாபாரங்‌ 
களைச்‌ செய்கின்றானோ, என்னப்படும்‌ பிரயோஜன ஆகேேபேத்தை 
நிரஹித்‌ தருளிஞர்‌, 

நமது ஸித்தாந்தத்தின்படி பகவதாபாஸகம்‌ மாத்திரம்‌ 
ஸுகரூபமென்பதல்ல. மேல்‌ இதற்குப்‌ பலமாகக்‌ கிடைக்கும்‌ 
பிரும்மஸ்வரூபமும்‌ அந்த பிரும்மச்‌ தனுடைய து என்பதினால்‌ பிர 
பஞ்சம்‌ முழுவதும்‌ ஸுக ரூபமாகவே யிருக்கும்‌, முக்தி தெசை 
யில்‌ எல்லாம்‌ அஅகூலமாகுமானதால்‌ அப்போது அக்க ஸம்பர்‌ 
தமே கடையாது, எந்த அனுபவம்‌ மனுஷ்யனுக்கு அனுகூல 


மோ அது தான்‌ சுகம்‌, 
ஆனால்‌ பிரபஞ்சமே துக்சமயம்‌ ஸுுகமாய்க்‌ காணப்படுவ 
தெல்லாம்‌ அற்பம்‌ ஸ்திரமற்ற, தூக்கத்தை மூலமாக உடை 
யஅ, அனுபவ தெசையிலும்‌ அக்கத்தோடு கலந்த ௮, அக்கத்தி 
லேயே முடிவு பெறுவது, தேஹமே ஆத்மா வென்னும்‌ மயக்கத்‌ 
தோடு கூடினது, ஸ்வபாவத்திலுள்ள பகவதனுபவத்‌ அக்கு 
விரோதமான அ, என்ற ஏழுவித தோஷங்களுச்‌ குட்பட்டது, 
என்றிப்படிசளில்‌ சொல்லப்‌ பட்டனவே? மேலும்‌, 
_நஹிவஹ- ஹலாவெ._ந ௨-௮ ஷாய_வூ 8ம்‌ | 
அயாகெ ஹவ_ஓஉ௱ஸவ_௦ ஸவெஷா௦ ஹால்‌ ஹயா | 
ஹுவாயவாஹரக உ௫வாய நwலெவ௦ வூ வ)வஹ்யா | 
2.நூ உ,.கிகா$ ஹம _நரகஹ விவய_1ய8 | 
வஹெகவவே உ வோய வுவாயெஷடர முரைய வ | 
கொவாயவ அ.தஹஹாக& வஹு௰ வஹா_௧௯௦ ௬௯-௨௧ | 
அலெவ வூ யெ லவா வாய வோய ஜாய | 
அடெவ கொவாய ௧.௧8 வஹாலாயவ ஜாய்டெக | 


அஷாஉவோ_த௯௦ -நாஹி ந வ கிஷிக ஹுவாத௯௦ | 


72 ராமாநுஜ தர்சனம்‌ 


ஹிரா ஹி௦வஸெர2]உ கர ரெ போயா வரகா 
க | 

_கஜாவி_தா? ௨ வடி க ததாக அஹிரொவடெத | 

வம ஹிஹாமி ஹைர யஜெ_கஷவிஹி அஜா? | 

பெதஹு வவ ஹியகெஷ)? ஸா) குயவி வீவி.கா6 | 

௯ ஸ்ரீ_தஹ இ டெொொயெ.£_கரஷொ ஹஹ அக்ஷயா | 

கிரயடெத ஹுவ ௧௯.௧.37௯௦ _தயிலொஹை 2) வெ_கறெொ$£ | 

௯.௧) ஷஹைிசி.நா௦ மாநா௦ வஹாயாெ.ந ஹுகவெஷிணா௦ | 


ஷராணிஞா..நாவர_காக்ஷ£ணா௦ ௨ ஹாரொ$வி வுவாயசெ | 


எத்த வஸ்‌அவும்‌ தன்‌ சுபாவ குணத்தினால்‌ மட்டும்‌ புருஷார்த்தம்‌ 
(வேண்டப்படும்‌ பொருள்‌) ஆவதில்லையே ? அப்படியானால்‌ எல்‌ 
லாம்‌ எப்பொழுதும்‌ எல்லாருக்கும்‌ ஒரே மாதிரியாக ஸுகத்துக்‌ 
காகவோ அக்கத்துக்காகவோ தீர்ந்ததாகக்‌ காணப்பட வேண்டி 
வரும்‌, அப்படிக்‌ கண்டிலோம்‌, மனதுக்கு ஸந்தோஷத்தைக்‌ 
கொடுப்பதே ஸ்வர்க்கமென்றும்‌ அதல்லாதது நரகமென்‌ 
அம்கொள்ளப்படுகற. த. ஒரு வஸ்அவே ஒருவருடைய ஸுகத்‌ 
அச்தும்‌, ஒருவருடை அக்கத்துக்கும்‌ மற்றொருவன்‌ பொரு 
மைக்கும்‌ வேறு சிலர்க்கு கோபத்துக்கும்‌ காரணமாகிறது, 
எனவே, வஸ்துவே இத்‌ தகைய ஸ்வபாவ குணங்களை 
யுடையவை என்பது எப்படி ? ஒன்றே முதலில்‌ பிரீதியை 
உண்டாக்கிப்‌ பின்னால்‌ துக்கத்தையும்‌ விளைவித்து விடுகிறது. 
ஆகையால்‌ ஒன்றும்தானே அக்கமுமல்ல சுகமுமல்ல. அப்படியே 
ஹிம்ஸை ஹிம்ஸையில்லாதது, மிருதுவானது குரூரமான அ, தர்‌ 
மம்‌ அதர்மம்‌, ஸத்தியம்‌, பொய்‌, முதலியவைகளின்‌ வ்யவஸ்தை 

களும்‌ உண்டாகின்றன. எவனெவனுக்கு எதெது ருசியாகத்‌ 
தோன்றுகிறதோ அததையே அவனவன்‌ மனதில்‌ பாவித்து 
அடைய முயற்சி செய்கிறான்‌, பிராணி ஹிம்சை முதலியவற்றோடு 
கூடின யக்ஞங்களில்‌ பிராம்மணர்‌ சந்தோஷ மடைஅன்றார்கள்‌, 
அவற்றைக்‌ குறித்தே சாக்கியர்கள்‌ (பெளத்தர்கள்‌) மனம்நொக்து 
கோபமடைன்றார்கள்‌. ஜலத்தால்‌ சீதம்‌ பண்ணப்பட்ட செருப்‌ 


பக்தி யோகம்‌ 78 
யும்‌ பசி தணியும்‌ பொருட்டு உட்கொள்ளப்பட்ட உணவும்‌ ஸுக 
மெனப்படுகற ௪, இதற்கு விபரீதமானவை துக்கமென்று மனித . 
சால்‌ உணரப்படுகிறது, மிகவும்‌ திமிர்பிடித்த அங்கங்களையுடைய 
வர்களும்‌ சரீர வியாபாரங்களின லேயே ஸுகத்தை நகாடுகிறவர்‌ 
களும்‌ பிராந்திக்‌ ஞானத்தால்‌ மூடப்பட்ட (மயக்கப்பட்ட) இந்தி 
சியங்களை யுடையவர்களுமான மனிதர்களுக்கு பிரஹாரமும்‌ (அடி 
யும்‌) கூட ஸுகமாகத்‌ தோற்றுகின்றது. 

என்றிப்படி லோகானுபவத்தாலும்‌ இதுதான்‌ ஸுகம்‌ இது 
தான்‌ அக்கம்‌, என்று நிர்ணயிக்க வழியில்லையே ? எனக்‌ கூடும்‌. 
இதற்கு சமாதானம்‌ உண்டு, எல்லா வஸ்துக்களிலும்‌ இரண்டு 
விதமான ஸ்வபாவங்களுண்டு, ஜீவர்களுடைய கருமங்களுக்‌ 
டோகவும்‌ காலதேசங்களின்‌, வித்திசாஸங்களினாலும்‌ வஸ்துக்‌ 
களின்‌ ஸ்வபாவ விசேஷங்களினாலும்‌. ஸுக  துச்கள்களின்‌ 
_ தாரதம்யங்கள்‌ பகவத்ஸங்கல்ப்பத்தாலுண்டாகின்றன, எல்லர 
வஸ்‌அக்களும்‌ எப்பொழுதும்‌ பகவானுடையவைகள்‌, என்னும்‌ 
காரணத்தினால்‌ அவனுக்கு அவை எல்லாமேஅஅகூலங்கள்‌ ஆனது 
பற்றி இந்த ஸ்வபாவத்தைத்தெரிந்த முக்தனுக்கும்‌ எல்லாம்‌ அ.ந 
கூலமாகவே தோன்றும்‌, லோசானுபவத்திலும்‌ ஒருவனுக்கு 
மற்றொருவன்‌ எல்லை கடந்த பிரீதிக்கு விஷயமானால்‌ இவனுடைய 
வஸ்துக்களெல்லாம்‌ அவனுக்கும்‌ மிகவும்‌ போக்கியமா யிருப்ப 
தைக்‌ காண்கின்றோம்‌, 

இக்காரணத்தினால்‌ பிதா பத்தின்‌ பதி பத்னீ, முதலிய சம்‌ 
பந்தத்தால்‌ அவர்களுக்குள்‌ பரஸ்பரம்‌ கைங்கரியம்‌ ஸுகரூபமா 
யிருப்பதுபோல்‌ அதே கியாயத்தால்‌ பகவத்‌ சைங்கரியமும்‌ அள 
வற்ற பிரீதிரபமாகக்‌ குறையில்லை, ஸேவையுடன்‌ கூடிய மோக்ஷம்‌ 
ஸுகளுபமல்லவென்று சிலர்‌ ரொல்லுவது லோக நியாயத்துக்‌ 
கும்‌ விரோதமான வாதமாகும்‌, 

[ பசகவத்ஸேவை ஸுகரூபமான அ] 

எல்லா பிராணிகளுக்கும்‌ ஸ்வா தந்திரியம்‌ மிகவும்‌ இஷ்டமா 
யிருக்கும்‌, பாரதந்திரியமென்பதே அக்கம்‌, என்றால்‌ மோக்ஷத்‌ 
தில்‌ எப்போதும்‌ பகவா னுக்குப்‌ பரதக்‌ திரனாயிருப்பது பரமதுக்க 
மன்றோ? 

10 


74 ராமாநுஜ தர்சனம்‌ 


ஹவ_/௦ வ௱வமா௦ ௨2௮௦ ஹவ_9£அவமர௦ ஹாவ்‌ | 


வதி றாக ஹோரோ£ஸஹெ_ந க்ஷண வுவஉு$வயொ? | 


பரவசமா யிருப்பதெல்லாம்‌ துக்கம்‌, தன்வசமாயிருப்ப தெல்‌ 
லாம்‌ ஸுகம்‌, இதுதான்‌ ஸுகதுக்கங்களின்‌ சுறுக்கமான லக்ஷ 
ணம்‌, என்றறியத்‌ தக்கது, என்றார்‌ மனு, (4-160) என்றால்‌ ? 
இத தேஹம்‌ ஆத்மா இவைகளின்‌ ஸ்வரூபங்களை யறியா தவர்‌ 
கள்‌ சொல்லும்‌ ஆபேக்ஷம்‌, இவர்களுக்கு, போகத்தின்‌ பொரு 
ட்டு மனுஷ்யன்‌ தேவன்‌ பசு முதலிய ஜாதி குணங்களுக்கு ஆதார 
மாக உண்டாகும்‌ தேஹமே ஸ்வதந்திரமாகக்காசியங்களை ச்செய்வ 
தாகத்‌ தோன்றும்‌, அர்ததேகமே ஆத்மா, வேறு ஆத்மாவென்று 
கிடையாத, என்று ஸம்ஸாரிகளுக்கு தேஹத்தில்‌ அபிமான 
முண்டாகும்‌, அதற்குத்‌ தச்சுபடியே ஸுக துக்கங்களுடைய. 
வியவஸ்தையும்‌ (பிரிவும்‌) ஏற்படுகிற ௮, சிங்கம்‌ புலி பன்றி, மனுஷ்‌ 
யன்‌ யக்ஷர்‌ ரக்ஷஸ்ஸ-ு, பிசாசு தேவர்‌ தானவர்‌ ஸ்திரீ புருஷன்‌, 
இப்படி.களில்‌ சரீரங்களில்‌ வித்தியாஸங்கள்‌ இருப்பதற்குத்‌ தக்க 
படி. ௬௧ துக்கங்களும்‌ பரஸ்பரவிருத்தங்களாய்‌ பல பிரகாரங்க 
ளாக வியவஸ்தை (பிரிவினை) யுடையதாகக்‌ காணப்படும்‌.எனவே, 
தேஹமே ஆத்மாவென்று பிரமிக்கும்‌ அவர்களுக்கு சுகம்‌ அக்கம்‌, 
என்பவை வெவ்வேறு வகைகளாகவே தோன்றும்‌, 
சாஸ்திரத்தினாலும்‌ அனுபவத்தினாலும்‌ ஆத்மா தேஹத்தை 
| விட வேறுபட்டவன்‌, என்று அறியப்படுகிறான்‌. அவன்‌ ஞானத்‌ 
| தையே உருவாக வுடையவன்‌, பகவானுக்கே சேஷபூதன்‌ (உரத்‌ 
தான உடைமையாக விருப்பவன்‌) இத்தகைய ஆத்மாவை 
சேஹமென்று பிரமிப்பதபோல்‌ ஆத்மா ஸ்வதந்திரன்‌, என்று 
நினைப்பதும்‌, பிராந்தியே யொழிய வாஸ்தவமன்று, ஆத்மஸ்வ 
ரூபத்தின்‌ உண்மையை யறிந்தவர்களுக்கு பகவானுடைய ஸேவை 
(கைங்கரியம்‌) சுகரூபமாகவே யிருக்கும்‌. இது மேலும்‌ விவரிக்‌ 
கப்படும்‌, ச 
ஆத்மா பகவானுக்குப்‌ பரதகந்திரனானாலும்‌ இராஜ குமாரனு 
க்கு ராஜாவின்‌ ஐசுவரியம்‌ எப்படி நிரதிசயப்‌ (அளவுகடந்த) பிரிய 
மாகுமோ, அப்படியே பகவானுடைய சகல ஐசுவரியங்களும்‌ 


= 


பக்தி யோகம்‌ 75 


முக்த ஜீவனுக்கு கிரதிசயப்‌ பிரியமாகவே இருக்கும்‌, பகவான்‌ 
லீலா ரஸத்தையும்‌ நித்தியானந்தத்தையும்‌ அனுபவிப்பது போல்‌ 
முக்தாத்மாவும்‌ பகவானுக்குச்‌ சமானமான ஆனந்தத்தை அறு 
பவிக்கறான்‌. என்று ஸ்ரீபாஷ்யத்தில்‌ ஸ்ரீராமானுஜர்‌ பல விடங்‌ 
களில்‌ நிரூபித்திருக்கிறார்‌. ஸ்ரீபாஷ்யம்‌ (4.4.1) 


யயாஹவெ ஈாஹரெஷ 5 ஈயாஷுவ க ணெ3 
ஜீவொலஹாுஜெ£ ச | _தயா3ுகெதொ$வி லீலா உ._௨ரெத0நஸ்ா 
றெண ஹர்ஷ 5 ௨ி.தரலொகாலிவி3 லீலா ஹாழஜெ£ சத | 
வா வவாுஷொ வி 5௩ ஷய ஒீலாரஹு யயர ஹு, 
லெ“ கத தயா 9ுசதாநாவி ஹலீலாயெ வி.௧லொகாசிக௦ 
ஹயகெவெ ஹூ கஉாவிஜ | ௯உ௱ஜிவு 8 சதா$ ஹத ஹூலகா௯ 
வ௱வே- பஷ லிலானம_ த ஸ்வி-௧லொகாகிக௦ ஹயெவெ 


எப்படி. ஸ்வப்பன த்தில்‌ ஈசுவரனால்‌ ஸ்ருஷ்டிக்கப்பட்ட ரதம்‌ முத 
லிய கருவிகளினால்‌ ஜீவன்‌ ஸ-பகத்தை யனுபவிக்றொனோ, அப்படி 
யே முக்தனும்‌ லீலையில்‌ அடங்கிய ஈசுவரனால்‌ ஸ்ருஷ்டிக்கப்பட்ட 
பிருதிலோகம்‌ முதலியவைகளினால்‌ லீலா ரஸத்தை யறுபவிக்‌ 
கிறான்‌, பரம புருஷனும்‌ மனுஷ்ய தர்மங்களை யொட்டிய லீலா 
ரஸத்தை யறுபவிப்பதபோல்‌ தன்‌ லீலையின்‌ பொருட்டே முக்‌ 
தர்களுக்கும்‌ திரு லோகாதிகளைத்தானே லெசமயங்களில்ஸ்ருஷ்‌ 
டிக்கறொன்‌. சில சமயங்களில்‌ முக்தர்களே ஸத்திய -ஸங்கல்பர்‌ 
கள்‌ (நினைத்ததை முடிக்கும்‌ சக்தியுள்ளவர்கள்‌) ஆகையால்‌ பரம 
புருஷனின்லீலைக்குட்பட்டு பிதிரு லோகாதிகளை ஸ்ருஷ்டி த்துக்‌ 


கொள்கிறார்கள்‌. என்று, 
இதன்‌ வியாக்கயொன த்தில்‌ 


வர ஹ வி விலாவிஸொஷவடா..௩௩௯-இலக/௦ ஸஹ 
ண விய_தசேவா.சிறய ௭௩.௫௦ | ௯தா.ந வர வஊண$ 


'ஷாஉடகூவெவெ. மண) | ட 


16 ராமாநுஜ தர்சனம்‌ 


பிரும்மத்‌ துக்கு ஸம்மந்தப்பட்ட லீலை ஜீவனுக்கு அஅகூலமாகத்‌ 
தோற்றுவதற்குக்‌ காரணம்‌ பிரும்மம்‌ (பகவான்‌) மிகவும்‌ பிரிய 
மாக விருப்பதால்‌. ஆகையால்‌. பிரும்மமே ஜீவனால்‌ அடையத்‌ 
தக்கவன்‌, என்பதற்கு விரோ தமில்லை, என்று விவரிக்கப்பட்ட த, 
[ஸ்ரீ ராமானுஜ தர்சன த்‌ தின்‌ அதிசயம்‌] 

இவ்வளவால்‌ உரசைக்கப்பட்டதில்‌ இத ஸாசாம்சம்‌. இந்தப்‌ 
பிரபஞ்சம்‌ அத்யந்தம்‌ துக்சமயமென்றும்‌ ஹேயம்‌ (அருவருக்கத்‌ 
திருந்தது) என்றும்‌ எல்லா மதஸ்தர்களும்‌ சொல்லுறோர்கள்‌, 
இந்த அக்கமயமான பிரபஞ்சத்தை அடியோடு நாசம்‌ செய்வதற்கு 
(விட்டொழிப்பதற்கு) அது துக்க மென்றும்‌, ஸ்வலகூணமென்‌ 
அம்‌, க்ஷணிகமென்றும்‌, சூன்யமென்றும்‌ நான்குவித பாவனை 
களைச்‌ செய்ய வேண்டுமென்று உபதேசித்து பெளத்தர்கள்‌ தங்‌ 
கள்‌ ஹித்தாரந்தத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள்‌. இதற்கு எதிராக 
ஸாங்கியர்‌ முதலானவர்கள்‌ பிரபஞ்சம்‌ துக்க மயமாக "விருந்தா 
அம்‌ அதின்‌ சம்பந்தத்தை ஒழித்து கொள்ளவேண்டியது ௮வ9 
யம்‌, என்று திர்மானித்தார்கள்‌, மற்ற ஹித்தாந்திகளும்‌ ஏறக்‌ 
குறைய இவ்விரண்டு ஷித்தாக்தங்களிலேயே அடங்க விடலருர்‌ 
கள்‌. 

ஸ்ரீசாமானுஜ ஹித்சாந்தத்திலோ வென்றால்‌ ? பிரபஞ்சம்‌ 
உண்மையானது, கித்தியமானது (அழியாத த) பகவானுக்கு 
லீலா. ஐசுவர்யமாக விருப்பது. அவனுடைய லீலா மஸத்துக்கு 
அனுகூலமாயிருப்பத. எப்பொழுதும்‌ அஅகலமாகவே அறியப்‌ 
படுவது. முக்தர்களுக்கும்‌ ஆனந்த ரூபடாகவே யிருப்பது. ஸ்வ 
பாவத்தில்‌ ஸுசரூபமான ௮, ஆனால்‌ ஜீவனுடைய கர்மமாறெ பக 
வத்‌ ஸங்கல்ப்பத்தால்‌ சில சமயங்களில்‌ சுகமாயும்‌ சில சமயங்‌ 
களில்‌ அக்கமாயும்‌ காணப்படுவது, கர்மபெந்தம்‌ கழிக்தால்‌ எப்‌ 
போதும்‌ ஸ-ு-சமாய்‌ விரும்பத்தக்ககாகவே யிருப்பது, பகவதாத்‌ 
மகம்‌ (பகவானுக்கு உடலாய்‌ அவனை உள்ளுயிராகக்‌ கொண்டது) 
என்பதனால்‌ பிரபஞ்சம்‌ ஆதரிக்கத்‌ தக்கதே யன்றி பரிஹரிக்க 
(ஒழிக்க)த்‌ தக்கதல்ல, என்று இப்படி களில்‌ கிரூபிக்கப்‌ பட்டிருக்‌ 
சறது. ஆகையால்‌ இது ஸர்வானுகூல்ய விச்தாந்தம்‌, என்று 


பக்தி யோகம்‌ 17 


பெயர்‌ பெற்றது, அதாவது? என்வானதன்றயும்‌ பக்கம்‌ 
பார்ப்பது, என்றதாயிற்று, த 


மோக்ஷ தெசையில்‌ பிரபஞ்சம்‌ அறுகூலமயமாக விருந்தா 
அம்‌ ஸம்ஸார தெசையில்‌ அதை விலக்கவேண்டியது தானே? 
என்றால்‌, இவ்‌ விடத்திலேயே நாம்‌ பகவானுக்கு லீலா ரஸத்தை 
யுண்டாக்கிக்‌ கொண்டு மோக்£தெசையில்‌ பண்ணப்போகிற கைங்‌ & 
கரியத்‌ துக்கு மூளையான கைங்கரியங்களைச்‌ செய்து ஆனந்தானு ஸூ 
பவம்‌ பண்ணலா மாகையால்‌ இதுவே பிரபஞ்சத்தில்‌ நாமிருப்ப 
தின்‌ பிரயோஜனமாகிறது, இவ்‌ வர்த்தம்‌ பூர்வாசாரியர்களால்‌ 
அமேச பிரகாரமாக அ௮ுஸதந்திக்கப்பட்டது, ஸ்ரீராமநுஜரின்‌ 
கெத்யத்தில்‌ பகவான்‌ வாக்கியத்தில்‌ I 

௬௦0ஆவ ஸ்ரீரடெ ஹுஃவ3ரஹ | 


இங்கேயே ஸ்ரீரெங்கத்தில்‌ ஸுகமாக வரித்துக்‌ கொண்டிரு 


என்று சொல்லப்பட்டது. 


ஸ்ரார்‌ பமஉபு_௧௦ ஹஹ ஹஹ மெண நி்ணக௯௦ 

கி வஹா ஹஙவ௦ வ உஷ்‌ ௱ஹிகா௦ ஹுக ரஹ 
876௦ வராரு | 

யா்‌ காஉ ஸ்ர"ொர-ுஹாஞவா ஜஹாக&ாவி.கா 


ஹவ_/௦ அக ,ஹிகு வே ஹவ._நூ ஹ்‌௯வ_க்ஹஷா௯௧வா௦| 


ஓ பகவானே! ஸ்ரீரங்கத்தில்‌ நாறு வருஷங்களும்‌ சினேடிதர்‌ முத 
லானவர்களோடு தடையற்றதும்‌ அக்கமில்லாதஅம்‌ சுகரூபமனா 
உம்முடைய கைங்கர்ய ரஸம்‌ கிறம்பிய மேலான ஸ்மிருத்தியை 
யனுபவித்‌. துக்கொண்டு உம்முடைய பாத தூளிகளாக இருக்கக்‌ 
கடவோம்‌. நீரே எங்களுக்குத்‌ தாயும்‌ தந்தையும்‌ மற்றெல்லாமும்‌ 
புகலிடம்‌, ஆகையால்‌ உமது நிச்வியாஜமான கிருபையை எங்‌ 


கள்‌ திரத்தில்‌ புரிவீராக, 


ரஷா நிவி அஹ$ய௦ ழு ரஷ ஜிஷா ரலி 
௫௨௦௦ | 


18 ராமாநுஜதர்சனம்‌ 


வத) வவெ வாரண மயெொொடு நாய வெவெகண வாஸெ$வி 
கெ ஷிலாஷ.3 | 
ஒ ஹஸ்திகிரி நாதனே ! 

மன அக்கெட்டாத தேவரீருடைய திருமேனியின்‌ வடிவழகை 
இடை விடாமல்‌ அனுபவித்‌ துக்கொண்டு வருகிற அடியேனுக்கு 
வைகுண்டவாஸத்தில்‌ கூட ஆசைகடையாது, ஸத்தியமாகச்‌ 
சொல்லுகிறேன்‌, (தேசிகன்‌) 

௯௦௮௮௨௯ வரஹிஉஹி அவரஹிஹசீஹ தபெ௫ 

கூய)ஹி லகி நவா கரி பொட_நாய | 

ஹஹ யலி வ உ௱ஹ கடி நஹி 


'ஹ்ஸார[ர ஹஊஷலமளுவ வம_) ஊவ | 


ஓ பசவானே! அத்திகரி சாதனே! தேவரீரும்‌ அடியேனைக்‌ கடா 
க்ஷித்து தேவரீர்‌ சமீபத்திலும்‌ நானமர்ந்து தேவரீருடைய தாஸ 
ஜனங்களுடைய ஸஹ்வாலமும்‌ எனக்குக்கிடைத்துவிட்டால்‌ இந்த 
ஸம்ஸாரமே மோஷதமன்றோ ? (தேசிகன்‌) என்றிவை முதலிய ஸ்ரீ 
ஸ-இக்திகள்‌ பராமர்சிக்கத்‌ தக்கவை. 


ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 


மோ௬% ஸாம்ராஜ்யம்‌ 


[பிரும்மானந்தத்தை கிரூபிக்கும்‌ வழி] 

மோகத்தில்‌ பிரும்மானுபவம்‌ ஆனந்த ரூபமாக விருக்கு 
மென்னப்‌ பட்டது, உலகத்தில்‌ பிராணிகள்‌ அநேக விதமான 
விசித்திர ருசிகளையுடையவர்களாகையால்‌ அந்தர்த மனிதரின்‌, 
ருசிக்கு அனுகுணமாக ஆனந்த ஸ்வரூபத்தை உபதேசிக்க வேண்டி 
யிருக்கிறது, இதை யொட்டியே உபனிஷத்துக்கள்‌ மோக்ஷ£னு 
பவத்தைப்‌ பலவிதமாக உபதேச த்திருக்கின்றன, 

இவ்விடத்தில்‌ ஸ்ரீ மாதவாசாரியர்‌ சொல்லியிருக்கும்‌ ஒரு 
பீடிகை கெவனிக்கத்தக்கது. அத்வைத ஹித்தாந்தத்தின்‌ படி 
யில்‌ பிரும்மமானது பிரபஞ்சத்தின்‌ வடி.வில்லாததாயும்‌ (ஜகதா 
கார சூன்யமாயும்‌) சூன்யமல்லாததாயு மிருக்குமென்று குரு 
உபதேசித்ததைக்கேட்ட சிஷ்யன்‌, ஜெகதாகார சூன்யமாயும்‌ 
சூன்யமல்லாததாயு மிருக்கும்‌ வஸ்துவை மனத்தால்‌ கினைப்ப 
தெப்படி? என்று வினவ, குருவும்‌ எப்படி ஒரு வாக்கியத்தால்‌ 
கேழ்வை கேழ்க்கறாயோ அப்படியே வாக்கியத்தின்‌ அர்த்தத்தை 
மனதில்‌ வைத்துக்கொண்டு தஇயானம்செய்‌, பிரும்மத்‌ துக்கு 
ஸமானமான வஸ்து வேறு கிடையாதாகையால்‌ திருஷ்டார்தம்‌ 
சொல்ல முடியாது. பிரும்மத்தை அறிவதற்கு ஏதாவது ஒரு 
வழி காட்டவேண்டுமென்றால்‌ அயர்க்த (காட) தூக்கத்தின்‌ கிலை 
மையைக்‌ காட்டலாம்‌, அனந்தம்‌ எப்படி யிருக்குமென்றால்‌ 
அதற்கு உதாஹரணமாக இஷ்டமான விஷயானுபவத்தை கிர்‌ 
தேசிக்கலாம்‌, சம்சயம்‌ கிவிருத்தியாக வேண்டுமானால்‌ சாரீரகமீ 
மாம்ஸா சாஸ்திரத்தைப்‌ படிக்கவேண்டும்‌, என்று பெதில்கூறி 
னார்‌. என்று, 

எனவே, பிரும்மானுபவமானது உலகத்தில்‌ அறியப்படும்‌ 
அனுபவங்களைக்‌ காட்டிலும்‌ வேறானதென்ற தாயிற்று, இதை 
உலக அனுபவங்களைக்‌ கொண்டே தெரிர்‌ துகொள்வதற்காக ஜீவ 


60 ராமாநஜதர்சனம்‌ 


னுக்கும்‌ ஈசுவரனுச்கும்‌ நாயிகா சாயசபாவம்‌, பிதிருபுத்திரபாவம்‌, 
ஸ்வாமி (எஜமானன்‌) பிருத்திய (ஸேவக) பாவம்‌, குரு சிஷ்ய 
பாவம்‌, லக்தய (குறி) யோதக (யுத்தம்‌. செய்றெவன்‌) பாவம்‌, 
என்று பலவித ஸம்பக்‌ தங்கள்‌ கிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. 

வெண்‌ வ உ௱ண மணெ வாயா ஹூரா ஹாவவெ 
ஓர பேோறெ௱ஷிவா 8ஹி5 | 

-காஉரக”_த 2உர.மிட நிக -வ வணஃயப)5 வாவொ ய$3ய 
விவவஷ) கிறஹிரயாயெ | 
ரூபத்தாலும்‌ கல்யாண குணங்களினாலும்‌ எல்லாவற்றுக்கும்‌ மேற்‌ 
பட்ட ஐசுவரியத்தாலும்‌ கெம்பீரமாயும்‌ மதுரமாயுமுள்ள மனோ 
பாவங்களினாலும்‌ அல்லது மஹிமையா லும்‌ அப்பேர்ப்பட்டவன்‌ 
இப்பேர்ப்பட்டவன்‌, என்று வர்ணிக்கிற வாக்குக்களெல்லாம்‌ 
எந்த பரபிரும்மத்தினுடைய வைபவத்தை மறைக்கும்‌ பொருட்டு 
உண்டாயினவோ, என்றார்கள்‌, 

[ சிருங்காரம்‌] 

இவ்‌ வனுபவங்களில்‌ கசயிகா(ஸ்திரீ) காயக (புருஷன்‌ பாவம்‌ 
உலகத்தில்‌ பிரஹிச்‌ சமான சிருங்கார ரஸத்தை முன்னிட்டு பிரும்‌ 
மானந்தத்தைக்‌ காட்டுகிறது, ஆசையால்‌ தான்‌ அலங்காரசாஸ்‌ 
திரக்காரர்களும்‌ ரஸமானது பிரும்மானந்தத்துக்குச்‌ சமானம்‌, 
என்று கிரூபிக்கிறார்கள்‌. இதைச்‌ சில உபனிஷத்துக்கள்பேெ. 
இதன்‌ பிரகாரத்தில்‌ முதலில்‌ பிரும்மத்தைப்பற்றிய .சரவணம்‌ 
(கேட்டல்‌) பிறகு அதில்‌ ஆசையின்‌ மிகுதியால்‌ பிரும்மத்தை 
நேரில்‌ காணுதல்‌, அதன்மேல்‌ அதை அ௮னுபவிக்கவேண்டு மென்‌ 
னும்‌ உத்கட (அளவுகடந்த) பேகை பிறத்தல்‌, பின்னர்‌ அனு 
பவானந்தம்‌, என்று இவை படிப்படியாக வருகின்றன. இவ்வனு- 
பவம்‌ வந்த பிறகு எப்போது மிருக்கும்‌, ஈசுவரனோடு ஸமான 
போகமாகவிருக்கும்‌. ஈசுவரனும்‌ ஜீவனும்‌ பரஸ்பரம்‌ நிரதிசய 
அதுகூலர்களாகவே இருக்துகொண்டு ஐசுவரியங்களில்‌ ஒருவித 
விபாகமுமில்லாமல்‌ லீலாபேக ஐசுவரியங்களை இடைவிடாமல்‌ 
ஒரே மாதிரியாக அனுபவிப்பார்கள்‌, என்று, இவ்விஷயத்தில்‌ 
வசனங்கள்‌. 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 81 


_நாய8ா.கா வ,வவ0_ந_ந லஷ) நஷெயாந வஹு_நர 
ஸ்ரீ கந | 4 | 

யசெயெஷவண டக .டெக_நலஹ 95 _ கெ பஷ. ஞூதாவி 
வரணுடெக சந௦ ஹா | 
இந்தப்‌ பரமாத்மா படிப்பினாலோ புத்தியினாலேயோ மிகுர்தவேதா 
த்தியயனத்தினாலோ அடையப்படமாட்டான்‌, எந்த ஜீவனையே 
அவன்‌ வரிக்கருனோ அவனாலேயே அடையப்படுவான்‌, அவ 
னுக்கே அந்தப்‌ பரமாத்மா தன்‌ ரூபத்தை (உடம்பை)க்‌ காட்டு 
கிறான்‌, இது கடோபனிஷத்திலும்‌ முண்டகோபனிஷத்திலும்‌ 
படிக்கப்பட்டிருக்கிறது, இங்கு பிரார்த்தனையைச்‌ சொல்லுகிற 
வர, (வரித்தல்‌) என்னும்‌ வினைப்பகுதி யிருப்பதால்‌ ஜீவனுக்‌ 
கும்‌ பிரும்மத் துக்கும்‌ பரஸ்பரம்‌ பிரார்த்தனை யிருக்கவேண்டு 
்‌ மென்ற தாயிற்று, அதிருந்தால்தான்‌ தன்னுடம்பை (தனுவை)க்‌ 
காட்டும்படியாகும்‌, தனுபதம்‌ தன்வீ (மங்கை) என்னும்‌ பதத்‌ 
தையும்‌ ஸ-சிப்பிக்கும்‌, ஆகையால்‌ இங்கு சிருங்கா ரரஸம்‌ தெளி 
வாகச்‌ சொல்லப்பட்ட தென்னலாம்‌, அப்படியே பிரும்மானர்தம்‌, 

யயா விரயயாஸஃ வாரிஷசெதா ந வாவ கி௦வநவெஉ 
நாணஹாம௦ | 

எப்படி. பத்தினியினால்‌ ௮ணையப்பட்டவன்‌ உள்ளிலும்‌ புறம்‌ 
பிலும்‌ ஒன்றையு மறியமாட்டானோ, என்று ஸ்பஷ்டமாகவே 
வாஜஸகேயி சுருதியில்‌ காணப்படுகிறது, ரஸானுபவமும்‌, 

ய; நாகி வமர அி A ஸணொ.கி கா.5)கி 
ஜா.நா_தி வஸு | 
எவ்விடத்தில்‌ வேறொன்றையும்‌ காணானோ வேறொன்றையும்‌ 
கேளானோ வேறொன்றையு மறியானோ அஅவே பூமா (எல்லாவற்‌ 
றுக்கும்‌ மேற்பட்ட) என்று வர்ணிக்கப்பட்ட. 

புராணங்களிலும்‌ பகவ தனுபவப்ரீதியை, 

யாசி ஈவிவெகா_ா௦ விஷயெஷநவாயி.நீ | 

கா நஹ தஹா்‌ ஹாயா நாவஹவட த | 


11 


82 ்‌ ரரமாந்ஜதர்சனம்‌ 


அவிவேகிகளுக்கு விஷயபோகங்களில்‌ பிரீதி எப்படி இடைவிடர்‌ 
மல்‌ மிகுந்திருக்குமோ அவ்விதமாகவே தேவரீசை தியானிக்கிற 
எனக்கு அந்த பிரீதியானது ஹிருதயத்தைவிட்டு அகலாமலிருக்‌ 
கட்டும்‌, என்ற படிகளில்‌ விளக்கப்பட்ட ௮. 

பகவான்‌ தானே சதையில்‌, 

ஷியொ.ஹி ஞா.மிபநொ$ ஜய. ஹஹ ஐ 88 ஷி யூ | 
சான்‌ ஞானியின்‌ மிகுந்த பிரீதிக்குப்‌ பாத்திரன்‌. அவனளவில்‌ 
அவனும்‌ என்‌ .பிரீதிக்குப்‌ பாத்‌ திரனாகிறான்‌, என்றருளிச்‌ செய்‌ 
தான்‌. மேலும்‌, 

லக) 2வி ஜா.நா.கி யாவாற யமாஹி _தக_த$ | 

அடெதா8ா௦ _ தக ச_தாஞாகவூா விமரடபெக _தஉநஷாக | 
பக்தியினால்‌ என்னை ஸ்வரூபத்தாலும்‌ குணத்தாலும்‌ இப்படிப்பட்‌ 
டவனென்று அறிந்து அவ்வுண்மையான ஞானத்தால்‌ பிறகு என்‌ 
னுள்‌ அுழைந்தும்‌ விடுகிறான்‌. என்று தன்னோடு ஒன்றாவதையும்‌ 
சொன்னான்‌. 

இப்படிப்‌ பிரியை (நாயின்‌ விஷயமான ஸகலவ்யவ 
-ஹாரங்களும்‌ படிப்படியாக அளவுகடந்து பிரியமாவதுபோல்‌ 
பக்தியும்‌ பரபக்தி, பரக்ஞானம்‌, பரமபக்தி, என்று வளர்ந்து 
வரும்‌ பிரகாரத்தை முன்பே சொன்னோம்‌, 

இவ்‌ விஷயத்தில்‌ இன்னொரு உதாரணத்தைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌, ஒரு காயகன்‌ சொல்லும்‌ பிரகார மிது, 

யஜெவரொவ ஹே ௦ தஜெவக௯ எமு௦டெக ஷி யா | 

உகி வெ.தி நஜா.நா.கி ௨3 ய௦ யககரொ.கிஹா | 
எனக்கு. எது ருசிக்றதோ: அதையே என்‌ நாயகி செய்கிறாள்‌, 
என்ற நினைக்கறுனே யொழிய அவன்‌ உண்மையை யறிந்தவ 
னல்ல. ஏனெனில்‌ ? அவள்‌ செய்வதெல்லாமே இவனுக்கு ௬ுசித்‌ 
இருக்கிறது, என்று, இதில்‌ நாயகியின்‌ ஸ்தானத்தில்‌ முக்த 
ஜீவாத்மாவையும்‌ நாயகன்‌ ஸ்தானத்தில்‌ பகவானையும்‌. வைத்துக்‌ 
கொண்டால்‌ முக்தன்‌ செய்யும்‌ காரியங்களெல்லாம்‌ பகவானுக்கு 
போக்யமாகிறதெல் னும்‌ ஸாமரஸ்யம்‌ ௮தியப்படும்‌. 


மே்க்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 898 
| வீரரலம்‌,] 
வீரஸ்வபாவமுடையவர்களுக்கு பிரும்மானந்த ஸ்வரூபத்தை 
விளக்க சில உபனிஷத்துக்கள்‌ புறப்பட்டிருக்கின்றன. அவை 
யாவன ? 
நமா.) ஹீகெளவ.நிஷ௨௰௦ வோஹ_௦ 
ஸர ஹஊுுவாஹா _நிஸ்ரி_த௦ த | 
ரூப 2) தச பழலக வெ_கஹா 
க்ஷ) _தெவாக்ஷ[௦ வெள) விஜி |. 


ஓ ஸெளமியனே ! உபனிஷத்தில்‌ சொல்லப்பட்ட மஹா அஸ்திர 
மாகிய வில்லை எடுத்துக்கொண்டு அதில்‌ உபாஸனையினால்‌ கூராக்‌ 
கப்பட்ட பாணத்தை ஸ்தானம்‌ பண்ணு, (தொடு) பகவானிடத்‌ 
தில்‌ வைக்கப்பட்ட மன அடன்‌ அசை விடுத்து அக்ஷரம்‌ (அழிவற்‌ 
றஅ) என்னப்பட்ட பகவானாயெ அர்த இலக்கையே அந்த பாண 
த்தினால்‌ அளை செய்து விடு, 

பரணவொயநரறொஹா.தா ரஹ அகத) 3 )டெகு| 

௯௨,50_த.ந வெ௫வ)௦ ஸாாவ_த_.நயொ லவெ௫ | 


பிரணவமே வில்‌, ஜீவாத்மாவே சரம்‌, அதற்கு பிரும்மமே 
இலக்கு, என்னப்படுகிறது. அவ்விலக்கைத்‌ தவறுதலில்லாமல்‌ 
அளை த்து பாணம்போல்‌ அதோடு அதாக ஆய்விடவேண்டும்‌, என்‌ 
I பஅ முதலியவை, 

இவ்‌ வுபனிஷத்துக்களின்படியில்‌ ஜீவாத்மாவின்‌ ஸ்வ 
ரூபத்தை பாணமாக நினைத்து அதை உபாஸனை என்கிற சாணைக்‌ 
கல்லில்‌ நன்றாகத்‌ தீட்டி பிரணவம்‌ (ஒங்காரம்‌) என்றெ குறியைக்‌ 
கட்டி பரப்‌ பிரும்மமென்றெ லக்ஷயத்தை (இலக்கை) அடித்தால்‌ 
ஜீவன்‌ அதில்‌ புகுந்து பரப்பிரும்ம ஸ்வரூபனாகவே ஆட அவ 
னோடு பேதம்‌ தெரியாதபடி அவனுடைய ஸாம்யத்தை (ஸமாநமா 
யிருத்தலை) யடைவான்‌, என்றதாயிற்று, இவைகளில்‌ உபாஸர்ம்‌ 
இச்த ரீதியில்‌ சொல்லி யிருப்பதால்‌ இர்த வீரரஸானுபவத்தால்‌ 
வரும்‌ ஆனந்தம்‌ அந்த ருசியையுடையவர்களுக்கு அனுகூலமா 
யிருக்கும்‌, என்று தெரிகிறது. 


க்‌ ராமாநஜதர்சனம்‌ 


[ பயாககரஸம்‌] 

இத பயம்‌, என்றும்‌ ஸ்வபாவத்தை முன்னிட்டு, பயத்‌ 
தால்‌ ஸ்வாமியின்‌ கட்டளையைத்‌ தவறாமல்‌ ஈடத்‌தவேண்டுமென்‌ 
திருக்கும்‌ ஸ்வபாவமிது.. இரந்த மனோபாவம்‌ இவ்வுபனிஷத்‌ த 
வாக்கியங்களினால்‌ அதுபவத்துக்கு வரும்‌, 

யி௨௦ கி௦வஜ.ம_தவ_௦ உழாண ஊஜ.தி நிஹ-௧௦ | 

ஹேஉய௦ வஜர 8௩௨ )-௧௦ யவ வ௦ விஉு 87-காஹெ வவஹி 
இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ காணப்மடுமவற்றை யெல்லாம்‌ பிராணன்‌, 
என்னனப்பட்ட பரப்பிரும்மமே உள்ளே பிரவேசித்து நியமனம்‌ 
பண்ணுறது, வஜ்ஜிராயுதத்தை உயரத்‌ தூக்கி வெருட்வெத 
போல்‌ மஹாபயத்தை புண்டாக்குறெ௮. இதை அறிகிறவர்கள்‌ 
மரணமில்லாதவர்க ளாஇரர்கள்‌, 

ஜீஷா$ஹாவா_௧9 வவடெக வீஷொெகி ஹ-டுய_)2 | 

வீஷாதஹாடழிபொ ரம்‌ இயை 3ாவ.கி ௨௦ ௮22 | 
இவனிடத்தில்‌ (பரப்பிரும்மத்தினிடத்தில்‌) பயத்தினால்‌ காற்று 
அடிக்கிறது. ஸ-ஒரியன்‌ உதிக்கிறான்‌, அக்நியும்‌ இந்திரனும்‌ தர்‌ 
தம்‌ காரியங்களைச்‌ செய்கிறார்கள்‌. ஓர்தாவனாய யமனும்‌ பறக்‌ 
கிறான்‌ I 

வா_கஹ) ஹவா சக்ர ஹல 2) ௨ஷறாரஹ)_ந.நழா.மி_3 ஹும்ய_2ா 
அ.ந உ ர8ஹெள வியரடெகள கிஹஷக$ | 

ஹஷஸெ_தவியாரண$ | ஹஊஷா௦லொகா_நரஹே௦ 

லெகாய | 

இந்த அக்ஷரனுடைய கட்டளையில்‌ ஓ கார்க்கியே ! ஸடரிய 
னும்‌ சந்திரனும்‌ தரிக்கப்பட்டு நிலைகிற்றோர்கள்‌. இவ்வுலகங்க 
ளெல்லாம்‌ அமிர்‌ அவிடாமலிறாக்க அவைகளுக்கு இவனே கார்க்‌ 
கும்‌ கரையாய்த்‌ தாங்குிறவனுமாகிறான்‌ என்று, - 

மனுவும்‌, 

உணபுமாஹி உடிலாஹவ._38 உண வவ. ஹிறக்ஷ£கி | 


உஒணஹுவெஷ ஜா.ம.தி_) -கஹாஉண௦ விஉ௩௨ட3- உய? | 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 85 


ஹவெ_ாஉண கிகா லொக௯$ உு௨_$வொ.ஹி ம௦ுஜிந_ப5| 

உணவ) ஹி லயாஜெவ ஜமழொ.மாய ௬௨௦ | 
எல்லாப்‌ பிரஜைகளையும்‌ தண்டனையே ஆளுகிற த தண்டனையே 
ரக்ஷிக்கறது, தூங்குறெவர்களிடத்தில்‌ தண்டனை விழித்துக்‌ 
கொண்டே யிருக்கிறது. ஆகையால்தான்‌ புத்திமான்கள்‌ தண்‌ 
டனையை அம்£கரித்தார்கள்‌. உலகமெல்லாம்‌ தண்டனையால்‌ 
ஜயிக்கப்படுகறது. அதில்லாமல்‌ பரிசுத்தனாயிருக்கும்‌ மனிதன்‌ 
இிடைப்பது அறிது. தண்டனையின்‌ பயம்‌ இருப்பதனால்தான்‌ 
உலகம்‌ ஸுக த்தைக்கொடுப்பதாதிற து என்றார்‌, 

இவை முதலிய வாக்கியங்களை விமர்சித்தால்‌ பகவானிடத்‌ 
தில்‌ விலக்ஷணமான (சிறந்த) பயபக்தி, 

பாவமுண்டாவதற்கு இது மிகவும்‌ பயன்படத்தக்க ஒரு 
மார்க்க மென்று ஏற்படுகிறது, இந்த பயாநுபவத்தை இப்படி 
நிரூபிக்கலாம்‌, அதாவது ? ஸேவகன்‌ (தாஸன்‌) தான்‌ தன்னுடைய 
ஸகல பரிவாரத்‌ அடனும்‌ ஸ்வாமிக்காகவே இருப்பதாக பாவிக்க 
வேண்டும்‌. சீலமுடைய ஸ்வாமியும்‌ (எஜமானனும்‌) தன்னுடைய 
எல்லா பரிவாரத்துடனும்‌ ஸேவகனுடைய ஈன்மைக்காகவே 
. யிருப்பதாகக்‌ கருதவேண்டும்‌. இப்படி பரஸ்பரபாவனைகள்‌ கலந்‌ 
தால்‌ அதில்‌ வரும்‌ ரஸாநுபவம்‌ ௮வ்வவர்களுக்கேஉணரக்காணும்‌ 
படியான உயர்ந்த நிலைமையிலிருக்கும்‌. இதைப்‌ பூர்வாசாரியர்‌ 
கள்‌ அறுபவித்த பிரகாரத்தை இந்த சுலோகங்களினால்‌ அறிய 
லாம்‌, 

வரிஜக வறிவஹா ஊா௫ஷணாஒழாய-மா.நி உவா 
மாண மணாபஞா-ந பா ூ)ாஒயஹெ | 

வா2வஉ யானா நாத சலெஷஹயா$ தா வாஉ ஹகல 
0௨58 ஷு௦ஸ்மிர..காய_1௦ அ கய. | 


ஹே வரதா 1 உம்முடைய ஸேவகர்களென்ன நிசார்‌ முதலியவைக 
ளென்ன, ஞானம்‌ சக்தி முதலிய பெருங்குணங்களென்ன, பூஷ 
ணங்கள்‌ ஈகைகளென்ன, பரமபதம்‌ அப்படியே இவ்வண்டங்க 
ளென்ன, உம்முடைய சரீரம்‌ அப்படியே உமது ஆத்மா (ஸ்வ 
ரூபம்‌) என்ன, இவையெல்லாவற்றையும்‌ உம்மை ஆச்ரயித்தவர்‌ 


86 ராமாநஜ தர்சனம்‌ 


களின்‌ பிரயோஜனத்துக்காகவன்றோ செய்துவைத்‌திருக்கிறீர்‌ ? 
என்று ஸ்ரீ கூரத்தாழ்வான்‌ அருளிச்செய்தார்‌. இது ஸ்வாமியின்‌ 
(எஜமானின்‌) மனோபாவ மிருக்கும்படியைக்‌ காட்டுகிறது, ஸ்ரீ 
பட்டரும்‌, 

உவா௨டெத ஹ._தாஹி.கி நிய8 நாலெழி௨ விடெகள ஹ 
திரு) ஸ்ரீா.நி.திவஉ.கிவாவமெளவ.நிஷ£ | 

உவாயொவெயகெ. _தகிஹ_த வ_கக௦ நதா முணெள 
௯_தஹா௦ ஸ்ரீ।ரெபொய ஸமரண வோ 8 | 


ஹே ரங்கத்தில்‌ பள்ளிகொண்ட பகவானே 1 உபகிஷத்து வாக்கி 
யங்கள்‌ ஸ்ரீமானாகிய தேவரீர்‌ எல்லா சேதனாசேதனங்களையும்‌ 
ஸத்தை (ஸ்வருபம்‌) ஸ்திதி (இருப்பு) கியமனம்‌ (ஏவுதல்‌) முதலி 
யவைகளைக்‌ கொடுத்து தேவருடைய பிரயோஜனத்துக்காகவே 
உபயோகப்படுத்திக்‌ கொள்ளுகிறீர்கள்‌, என்று சொல்லுகின்றன. 
எனவே, தேவரீசே கோக்ஷத்துக்கு உபாயமாயும்‌ மோக்ஷத்தில்‌ 
உபேயமாகவும்‌ (அடையப்படவேண்டியவரென்றும்‌) சொல்லப்‌ 
படுவது தேவரீருடைய தத்துவம்‌ (உண்மையான ஸ்வரூபம்‌) 
வெறுங்குணங்களல்லவென்று தீர்மானமாகிறது, ஆகையால்‌, 
ஒருவிதமான வியாஜத்தையும்‌ (கிபக்தனையையும்‌) கோலாமல்‌ 
அடியேன்‌ தேவரீரைச்‌ சரணமடைந்தேன்‌, என்று தாஸனுக்கு 
(ஸேவகனுக்கு) இருக்கவேண்டிய மனோபாவத்தை விளக்கியருளி 
னார்‌. இதில்‌ ஜீவன்‌ தான்‌ பகவானுடைய உபயோகத்துக்காகவே 
ஏற்பட்டிருப்பவனாசையால்‌ பகவத்‌ கைங்கரியத்தை தனக்கு 
இயற்கையான வியாபாரமென்று நினைத்து ஆனந்திக்கவேண்டிய 
வன்‌, என்னு தெரியவருகிறது, 
| வா த்ஸல்ய ரஸம்‌] 

இது பிதாவுக்கும்‌ புத்திரனுக்கும்‌ இருக்கும்‌ பாவத்தால்‌ கிரூ 
பணம்‌ செய்யப்படுறெது. இந்த ஸந்தர்ப்பத்திலேயே மதாசாரி 
யர்கள்‌ வழிதப்பிப்போன ராஜ குமாரனின்‌ திருஷ்டார்தத்தைச்‌ 
சொல்லுகிறார்கள்‌. உபதிஷத்திலும்‌ ஜீவர்கள்‌ “ஹாதா 
காகா?) (எண்ணிறந்த குமாரர்கள்‌ சிறுவர்கள்‌) என்று 
பேசப்படுகிறார்கள்‌, வழிதப்பிப்போய்‌ வேடர்குலத்தில்வளர்ந்த 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 87 
ராஜகுமாரன்‌ கதையை ஸ்ரீ சங்கராசாரியரும்‌ ஸ்ரீ பாஸ்கராசாரி 
யரும்‌ ஸ்ரீ ராமானுஜாசாரியரும்‌ ஸ்ரீ வேதாந்தாசாரியரும்‌ அவ 
ரவர்களுடைய கிரந்தங்களில்‌ உதாஹரித்திருக்கிறார்கள்‌. ஸ்ரீ சங்க 
சாசாரியர்‌ இந்த உபாக்கயொனத்தை (கதையை) ஸம்பிரதாயம்‌ 
தெரிந்தவர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌, என்னு உரைப்பதால்‌ இது 
தொன்றுதொட்டு பஹுஜனங்களால்‌ அங்கீகரிக்கப்பட்டதென்று 
தெரிகிறது. இர்த உதாரணத்தின்‌ ஒளசயத்தையும்‌ பூர்வாசாரியர்‌ 
கள்‌ பலபடி களில்‌ பே௫ியிருக்கிறார்கள்‌. 

ஸார்வபெளமனான ஒருராஜா தன்‌ அந்தப்புரம்‌ பரிவாரங்கங்‌ 
கள்‌ முதலியவர்களுடன்‌ வேட்டைக்குச்‌ சென்றிருந்தபோது காட்‌ 
டில்‌ விளையாடிக்கொண்டிருந்த வார்த்தைகூட வறியாத ராஜ 
குமாரன்‌ வழிதப்பி எங்கேயோ ஒரு வேடுவச்‌ சேரியில்‌ எடுத்தார்‌ 
கைப்பிள்ளையாய்‌ வேடரோடு வேடராய்‌ வளர்ந்து அவர்களுடைய 
ஊணையே உண்டு அவர்களுடைய ஹீ௩மான தொழில்களையே கற்‌ 
அம்‌ செய்தும்‌ தரன்‌ ராஜகுமாரன்‌, தன்னுடைய போகங்களும்‌ 
அஅவல்களும்‌ வேறு, என்பதை அடியோடு மறந்து கஇிடத்துவந்‌ 
தான்‌, இப்படி வெகுகாலம்‌ சென்றது. அரசன்‌ குமாரனைக்‌ 
காணாமல்‌ அவனைத்‌ தேடத்‌ தன்‌ பரிஜனங்களை யனுப்பினான்‌, ஒரு 
சமயத்தில்‌ இவர்களுக்கு இந்த வேடுவச்‌ சேரியில்‌ வளரும்‌ குமா 
ரன்‌ தென்பட்டான்‌. பின்‌ அவர்களும்‌ அவனுக்குத்‌ தன்‌ பிறப்பு 
உரிமை முதலியவைகளை த்‌ தெரிவித்துத்‌ தன்‌ பிதாவிடம்‌ சென்று 
ராஜபோகங்களை யனுப்விக்சு வேண்டுமென்னும்‌ ஆசையை உண்‌ 
டாக்கினார்கள்‌. இவனைக்‌ கண்ட வரலாற்றை அரசனுக்கும்‌ தெரி 
வித்து அவனுக்கும்‌ பிள்ளையைக்‌ காணவேண்டு மென்னும்‌ த்வரை 
யைஉண்டாக்கினார்கள்‌.. இவர்கள்‌ சகாயத்தால்‌ பிதாவும்‌ குமார 
னும்‌ ஒன்னு சேர்ந்து பிதாவின்‌ புத்திரவாத்ஸல்யத்தால்‌ புத்திர 
னுக்கு யெளவ்வசாஜ்ய பட்டாபிஷேகம்‌ கிடைத்தது. இப்படியே 
அனாதிகர்மத்தின்பலனாய்‌ ஜீவன்தான்‌ பகவானுக்‌ குரித்தான 
அழிவில்லாத ஞானஸ்வருபன்‌, என்பதை மறந்து பிரகிருதியாகிற 
சேஹமே எல்லாம்‌, என்று அதைச்‌ சேர்ந்த சிற்றின்பங்களில்‌ 
உழன்று தன்ஸ்வரூபம்‌, பகவத்‌ ஸம்பந்தம்‌, தனக்கு பிறப்புரிமை 
போலுள்ள பகவத்‌ கைங்கரியம்‌, பிரும்மானந்தம்‌, முதலியவற்றை 


88 ராமாநஜ தர்சனம்‌ 


அறியாமல்‌ இழந்து கடக்க ஒருக்கால்‌ தன்‌ பூர்வபுண்ய மொன்‌ 
றின்பலனாக நல்ல ஆசரரியர்களுடையவும்‌ பாகவதர்களுடையவும்‌ 
ஸஹவாஸ உபதேசாதிகள்‌ நேர்ந்து அவற்றின்‌ மூலமாக பகவத்‌ 
இருபையையும்‌ நித்தியமான மோஃஷானந்தத்தையு மடைகஅிறான்‌, 
என்று இந்தக்‌ கதையின்‌ உபதேசம்‌, 
மாதா பிதாக்களுக்குப்‌ புத்திரர்களிடத்தில்‌ உள்ளவா த்ஸல்‌ 
யத்தையும்‌ (அன்பையும்‌) புத்திரர்களுக்கு அவர்களிடத்தில்‌ உள்ள . 
பக்தியையும்‌ பரஸ்பரம்‌ அதுஸந்தானம்‌ செய்வதால்‌ அனுபவிக்கப்‌ 
படும்‌ ரஸம்‌ இங்கு பிரும்மானந்தத்துக்கு அறிகுறியாகக்‌ காட்டப்‌ 
படுகிற அ, 
இதை பகவான்‌ சதையில்‌, 
வாஹுெவஹவ_$9_தி வ$ஹோ_காஹ- உ௱ுல_1$ | - 
வாஸுதேவனே எல்லாமென்றிருக்கும்‌ அத்தகைய மஹாத்மா 
மிகவும்‌ அரியவன்‌, என்தருளிச்செய்தார்‌. இதனால்‌ ஸாதாரண 
மாய்‌ மனிதர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ ருசியின்படி. மனதில்‌ பாவனை 
செய்றொர்களேயன்றி யதார்த்தத்தை உணர்ந்து பகவானிடத்‌ 
திலேயே எல்லாவித பாவனைகளையும்‌ செய்கறதில்லை, என்னும்‌ 
பொருள்‌ கிடைக்கிறது. 
அர்ஜுனனும்‌ பகவான்‌்சொன்னபடியே அவனை ஸாக்ஷாத்‌ 
காரம்பண்ணி, 
கூவேேரா_காவ ௨வி_காகூ வே 
கவே எ நஸ்ர.ம- ர ஹே | 
கவே விஷாஉ விண கூவே 
கூவே ஹவ_௦ 88 ஜெவ ஜெவ | 
தேவதேவனே! தேவரீரே எனக்குப்‌ பிதாவும்‌ அன்னையும்‌ பெர்து 
வும்‌ குருவும்‌. தேவரீரே எனக்கு வித்யையும்‌ தனமும்‌ ல்‌ 
மும்‌, என்றனுசிந்தித்தான்‌. 
பூர்வாசாரியர்களும்‌, 
வி.காகஃ 8ா.காகூம ஒயி.த _தநயஹச விரயஹுஹாக 
கவே ௯௦ சி.ஆ௦ [ரப ஈஹி.ம.கிஸரஹி ஜழ_தாக | 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 89 


கூதீய ஹூது) ஹவ உ௱ிஜ_நஹஉ கிரஹ: வரவா 

வ௦ ஷூ) ஹ9௨ி.த வெவாவிஹி ம | 
ஸ்ரீ ஆளவந்தார்‌. 

தேவரீரே தந்தையும்‌ தாயும்‌ அருமைப்‌ புதல்வனும்‌ ஈண்பனும்‌ 
ஸ்நேடதெனும்‌ குருவும்‌ உலகத்‌ தக்கெல்லாம்‌ கெதியாயுமிருப்பவர்‌, 
அடியேன்‌ தேவரீரின்‌ உடைமையும்‌ அடிமையும்‌ ஸேவகனுமாக 
விருக்கிறேன்‌ , தேவரீரையன்‌ றி எனக்குவேறு கெதியில்லை, ஆன 
பற்றி தேவரீரைச்‌ சசணமடைந்தேன்‌. தேவரீரே என்னைக்காப்‌ 
பாற்றவேண்டிய பாரத்தை ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ படியாயு 
மிருக்கிறேன்‌, என்றெபடிகளில்‌ அஅஸந்தித்தார்கள்‌, 

இர்தப்பிரகாரம்‌ பகவானிடத்தில்‌ அன்புவைத்‌ அ எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு மோக்ஷ ஐசுவரியத்தை விஸ்தரித்து அஅஸத்தானம்‌ 
செய்கின்‌்றோமோ அவ்வளவுக்கவ்வளவு பகவானுடைய ஐசவரிய 
மான இந்தப்‌ பிரபஞ்சத்தைப்‌ பற்றவும்‌ நமது பிரீதியான து வீருத்‌ 
தியாகும்‌, பிரபஞ்சத்தின்‌ விஷயத்தில்‌ ஈமது அன்பு அதிகரிப்ப 
தற்குத்தக்கபடி அதைக்குறித்து நாம்‌ ஈடர்துகொள்ளவேண்டிய 
முறைகளும்‌ இருக்கவேண்டுமென்று சமது ஹித்தாந்தம்‌ உபதே 
சிக்றது, இதுமற்ற மதங்களின்‌ உபதேசங்களைவிட தனிப்பட்ட 
ஏற்றத்தை யுடையதாக விருக்கிறது, முக்தனுடைய ஸகலவித 
அனந்தானுபவமும்‌ பகவானுக்கு ஆனந்தத்தைக்‌ கொடுக்கக்கூடிய 
தாகையால்‌ அவை பகவானுடைய கைங்கரியங்களேயாகக்கடவன. 

[புசாணங்களில்‌ நிரூபணம்‌ ] 

இவ்விதமாக உபனிஷத்‌ துக்களில்‌ சொல்லப்பட்ட அபிப்பிரா 
யத்தை இதிஹாஸ புராணங்கள்‌ பல பிரகாரங்களில்‌ விவரித்தன, 
இவைகளைச்சு அக்கி, 

காசாநொவெோ லயா கூ ப்பம்‌ க்‌. 


7 ஹ 
வா | ஹுவநா௨ ஷயொ யய வெ ஹாஷ்சகயாவய௦ 
வ ஷொ | யெ.நகெ.நரஉ) வாயெ-ந ஹ்வநஹ_துவாவ_ந$| 
~ மஹ 

(காரதர்‌.) 


காமத்தினால்‌ கோபிகளும்‌ பயத்தினால்‌ கம்ஸனும்‌ அவேஷத்‌ தினால்‌ 
சசுபாலன்முதலிய அரசர்களும்‌ விருஷ்ணி வம்சத்தவர்களாகிய 
11 


90 ராமாநுஜதர்சனம்‌ 


நீங்கள்‌ ஸ்ரீகருஷ்ணனோடு குடல்‌ அவக்காலும்‌ ஸ்கேஹத்காலும்‌ 
பக்தியாலும்‌ நாமும்‌ (ஓ பிரபுவே! உம்மை) அடைந்தோம்‌, ஏதோ 
ஒரு உபாயத்தினால்‌ (தேவரீருடைய) ஸம்பந்தம்கிடைத்தால்‌ ௮௮ 
வே எல்லாவற்றையும்‌ பரிசுத்தம்செய்யும்‌, என்று சொல்லப்‌ 
பட்டது. 

இத்தகைய பகவதனுபவத்தை ஸகலரும்‌ எளிதாக அறிந்து 
கொள்ளும்பொருட்டு விஷயானுபவத்தை முன்னிட்டு அவதார 
கதைகளைவர்ணிக்கும்போது ராஸக்சிடைமுதலிய அதசயோக்தி 
கள்‌ புராணங்களில்‌ பேசப்படுகின்றன, இக்கதைசளைப்‌ பற்றிய 
ஆகேேபஸமா தானங்களும்‌ அங்கங்கேயே பலவிதமாகக்‌ காணப்‌ 
படுகின்றது. 

ஸ்ரீ பாகவதத்தில்‌ ராஸக்கிரீடை விருத்தாந்தத்தில்‌ பகவான்‌ 
திறத்தில்‌ சொல்லப்படும்‌, தோஷத்தை ஸ்ரீ சுகரே ஆஷேேபித் துக்‌ 
கொண்டு அதற்கு ஸமாதானமும்‌ அருளிச்செய்கிறார்‌, பகவான்‌ 
ஸர்வேசுவரன்‌ எல்லாருக்கும்‌ ஆத்மா (உயிர்‌) ஆகையால்‌ அவன்‌ 
நடவடிக்கைகளை ப்பற்றி தோஷம்‌ சொல்ல வொண்ணாதென்றும்‌ 
பிறர்க்ல்லாத தன்னுடைய அபூர்வமான மாயையைக்‌ காட்டினா 
சென்றும்‌ இந்தக்கதையைக்‌ கேட்றெவர்களுக்கு பகவானிடத்தில்‌ 
நிரதிசய (அளவற்ற) பிரீதி பிறப்பதற்காக இப்படிச்‌ சொல்லப்‌ 
பட்டதென்றும்‌ ஸமாதானங்கள்‌ சொல்லப்பட்டன, 

அங்கேயே, 

யா ஸுக _ த தரறொலவெ௯ | 

.நரஹுஇயறு ௨ கராய மொ.ஹி_காஹவி) வா்‌ | 

2) நா ஹவாமு_ஹாறு ஹாறு ஹாறு உறா வ]ஜெள 
க௯ஸ | 
(இடைப்பாடியிலிருக்‌ தவர்கள்‌) இக்கதைகளைக்‌ கேட்டு மனதை 
கிருஷ்ணனிடமே செலுத்தினவர்களானார்கள்‌. 

கிருஷ்ணனுடைய மாயையினால்‌ மோஹமடைர்தவர்களாய்‌ 
அவனிடத்தில்‌ ௮ஸூயைப்படாமல்‌ தங்கள்‌ தங்கள்‌ பக்கத்தி: 
லேயே தங்கள்‌ தங்கள்‌ பெண்சா திகள்‌ இருந்‌ துகொண்டிருப்பதா 
கவே அறிந்தார்கள்‌, என்று சொல்லியிருப்பது கவனிக்கத்தக்கது, 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 91 


இந்த நியாயத்தைக்கொண்டு . மஹாபாரதத்தில்‌ குந்திக்கும்‌ 
_ பாண்டுவுக்கும்‌ ஈடர்த ஸம்பாஷணைக்கு விஷயமான சுவேதகேது 
விருத்தார்தம்‌ பகவத்‌ பக்தியை போதிப்பிக்கச்‌ சொல்லப்பட்ட 
கட்டுக்கதையென்றே நம்‌ பூர்வாசாரியர்கள்‌ தீர்மானித்திருக்கிறார்‌ 
கள்‌. பாவப்பிரகாகையில்‌ ஸ்ரீ ரெங்கராமானுஜ ஸ்வாமியின்‌ 
ஸ்ரீ ஸூக்தியைப்‌ பார்க்கவும்‌, தர்திரவார்த்திகமென்னும்‌ இர்‌ 
தத்தில்‌ குமாரிலப்பட்டர்‌ புராணக்‌ கதைகளைப்பற்றி, 


நா.கீவ உலவாஷாடெஷ- அவாவி _நிவெமு$ காய_]18 [2 

வெஉ வ ஹா. நாவா ஹெ_ஈஹி வாலீகிடெவாய_ந 

ஷூ லா.கிவி அமயெவஸவா க கி ௨ ணீ..நா.நி | 

ஷ.கிவாஷா.நாணு விவி. வாஜி காசி பங வெ 
௫ | 


உபாக்கியானங்களின்‌ உண்மைகளைப்பற்றி அதிகப்‌ பிடிவா 
தம்‌ காட்டக்கூடாத. வேதப்பிரஸ்தானங்களிலிருந்தன்றோ வால்‌ 
மீகர்‌ வியாஸர்‌ முதலியவர்களால்‌ அவைகளை யொட்டியே தங்கள்‌ 
தங்கள்‌ வாக்கியங்களும்‌ சொல்லப்பட்டன, சொல்லப்படவேண்‌ 
. டியவர்கள்‌ அரநேகவித விசித்திர புத்திகளை யுடையவர்களாகையால்‌ 
இத மிகவும்‌ யுக்தமாகவே யிறாக்கன்றது என்று சொன்னத 
கெவனிக்கத்தக்கது. அக்கதைகள்‌ போதிக்க நீதிகளைப்‌ பொருள்‌ 
படுத்த வேண்டுமேயன்றி கதைபாகத்தை நுட்பமாகச்‌ £ர்தூக்கக்‌ 
கூடாது, என்றதாயிற்று, கோபிகள்‌ விருத்தாந்தத்தைப்பற்ற 
ஸ்ரீ வேதாந்த தேசிகன்‌ சத தூஷணியில்‌ சொல்லியிருப்பதாவ த ?. 
கோபிகள்‌ ஐன்மாந்தரத்தில்‌ பகவானை யனுபவிக்கவேண்டி. விர 
தம்‌ செய்திருந்தபடியா லும்‌ அவர்கள்‌ அப்ஸரஸ்ஸுக்களான படி 
யானம்‌ அவர்களுடைய ஈடவடிக்கைகளுக்கு தோஷமில்லை, என்‌ ' 
னப்பட்ட ஸமாதானத்தை அஅவதித்அவிட்டுப்‌ பிறகு * பகவான்‌ 
ஈந்தகோகுலத்தி லிருர்தகாலத்தில்‌ இடையனாகவே அபினயம்‌ 
செய்‌ அகொண்டிருர்‌ தபடியால்‌ அங்கு வர்ணாச்ரம தர்மங்களின்‌ 
அஅஷ்டானம்‌ அவசியமில்லை, பிறகு மதரைக்கு வந்த மேல்‌ 
ஷத்திரிய தர்மத்தை அபினயம்‌ செய்‌ அவர்தபடியால்‌ அக்காலத்‌ 
திய பகவதனுஷ்டானம்‌ சாஸ்திர ஸம்மதமாகவே யிருந்தது 


92 ராமாந்ஜ தர்சனம்‌ 


என்று விசேஷ ஸமாதானமொன்றை அருளிச்செய்தார்‌. அப்‌ 
போது பகவான்‌ 

௧ரகா௨௯௦ ௧7௧௨௨௦ ஹு_கரழிஹூல்‌ 1-8௦ | 

அ த கி.) உவா.கிஷ_த யவ? | 
லெக்ஷமீபதியாயெ ஸ்ரீ கிருஷ்ணன்‌ விதிப்படி ஸ்கானம்‌ ஜபம்‌ 
அச்னிஹோத்திரம்‌, முதலியவற்றைச்‌ செய்து கல்ல அலங்காரம்‌ 
களையும்‌ பண்ணிக்கொண்டு உதயத்தில்‌ ஸடசியனை வழிபட்டருளி 
னார்‌, என்று கர்மானுஷ்டானம்‌ செய்தது-ஸ-டசிப்பிக்கப்பட்ட.து. 

பகவான்‌ தானும்‌ அர்ஜுனனைநோ க்கி, 

_டிவோய_ாஹி கவ) கிஷாலொகெஷு கிஹு.ஈ | 

-நா$ரவாவவோவவு)௦ வ_த_ஹஊவஹி ௯௬8_ணி | 
பார்த்தனே ! மூவுலகிலும்‌ நான்‌ செய்யவேண்டுவதொன்‌ அமில்லை, 
எனக்குக்‌ கிடையாத தொன்றில்லை. கிடைக்க வேண்டியது 
மில்லை. ஆனால்‌ விதிப்படி கருமங்கள்‌ நடத்தியே வருகிறேனல்‌ 
லவா ? என்‌ றருளிச்செய்தார்‌. 

மேலும்‌ அசுவத்தாமன்‌ அஸ்திரத்தால்‌ தெஹிக்கப்பட்ட 
உத்தரையின்‌ கெர்ப்பத்திலிருந்து பரீக்ஷித்து மஹாராஜனைக்‌ காப்‌ 
பாற்ற சக்கராயுதத்தை விடும்போது பகவான்‌ சபதம்பண்ணி 
னதை வர்ணிக்குமிடத்தில்‌, 

கமுக£ாசாஹ வாவ௯ விஷ விராட த.நயா மல_ஹ௦ 
ஜீவநாவவரெ, ஹாயிகாஷொல ஹீ ஹஹஸர ரஹிகொ வரகா 
வந விஹிறீ, வலலீ ஸாஉ மிவிபஷ ப்‌ மழு 
வாறு ஹய னை | 

யெ ஹலய_௦ ஷாகி ஹச) 8யி.சிஷ..ி | 

௯வா.ஹ.5௦ 8 யொய_௦ டபெத.ந ஜீவ_து ஸவாலகூ | 


பதினாறாயிரம்‌ ஸ்திர்களோடு ரஸித்தவனும்‌, பிருந்தாவன த்தில்‌' 
விளையாடினவனும்‌, கோபஸ்்‌திரீகளின்‌ மத்தியில்‌ வெளிக்காட்டிய 
யெளவனத்தை யுடையவனுமான பகவான்‌ தானே “ எனக்கு 


பிரும்மசர்ய முண்டானால்‌ ஸத்தியம்‌ என்னிடம்‌ நிலைத்திருந்தால்‌ 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 98 
என்‌ ஐசுவரியமும்‌ குறைவற்றிருக்குமேயானால்‌ இந்த பாலகன்‌ 
பிழைக்கட்டும்‌ *” என்று சபதம்‌ பேசினார்‌, என்று சொல்லப்பட்‌ 
டத. இதைப்‌ பார்த்தால்‌ பாகவத கிருஷ்ணன்‌ வேறு பாரத 
கிருஷ்ணன்‌ வேறு, என்று ல லெளகிகர்கள்‌ சொல்லும்‌ விபாகம்‌ 
கூட்‌ ஒரு படியில்‌ யுக்தமாகவே காணப்படுகிறது. 

இப்படியே விஷ்ணு லோகத்தில்‌ பகவானுடைய வாசற்காற்‌ 
பவராகிய ஐயவிஜஐயர்கள்‌ அர்வாஸரிடம்‌ சாபம்பெற்ற விருத்தார்‌ 
தம்‌ முதலியவையும்‌ வைதிகன்‌ பிள்ளைகள்‌ இருந்தபடியே ஸ்ரீ 
வைகுண்டத்துக்குக்‌ கொண்டுபோகப்பட்டு ஸ்ரீ ருஷ்ணனால்‌ 
மீண்டும்‌ இவ்வுலகத்‌ அக்குக்‌ கொண்டுவரப்பட்ட கதையும்‌ இவை 
பற்றச்‌ சொல்லப்படும்‌ ஆக்ஷேப ஸமாதானங்கள்‌ த்த களை 
ம ஐ வட்ல 


ஆரும்‌ அத்‌ தியாயம்‌. 


பகவத்‌ கைங்கரியம்‌ 
[தர்மம்‌] 

ஹூ வாலெள யஹூநாலிவிஃயஓஹுஎம கில ஹு 
யெளவ 0.5௦. , கண_ாவாறானிறொஜெ)ள8_$ வ வி 
உஹடெொொயஹ வாஹெய 23 | சஷஹஃ யஹுவிஸு௦ ஹு 
நாவ மமொலொ.மி அழுவ; ஜி.௧;௦ or) 
௧௦ கி ஹாவ_நவ வாஷ௦ விஷ80௦ _ந$ரதி | 

பூமி இரண்டு பாதங்களாயும்‌ ஆகாசம்‌ தொப்புளாயும்‌ காற்று 
பிராணனாயும்‌ சந்திர ஸூடரியர்கள்‌ கண்களாயும்‌ திக்குகள்‌ காது 
களாயும்‌ ஆகாசம்‌ தலையாயும்‌ அக்னியே முகமாயும்‌ மஹா ஸமுத்‌ 
திரமே இருப்பிடமாயும்‌, இப்படி மூவுலகங்களையும்‌ தன்‌ சரீரமாகக்‌ 
கொண்டும்‌ எவனுள்‌ பிரபஞ்சம்‌ முழுமையும்‌ உளதோ, எவன்‌ 
தேவர்‌ மனுஷ்யர்‌ பக்ஷி பசு நாகங்கள்‌ கெர்தர்வர்‌ தைததியர்‌ முத 
லானவர்களைக்‌ கொண்டு பிரபஞ்ச லீலையை யனுபவிக்கின்றானே, 
அந்த விஷ்ணுவாகிய ஸர்வேச்வரனை நமஸ்கரிக்ன்றேன்‌, 

அஹாஹலாய.த, நஸஷி வரலா£, டெகவரலாயெ -நவஓவி 
ய8_$௦ | நாஷெளயதெோ ய ஹத) 8ஹி, ௩ ௧௯ ஹூக)௦ 
ய ஊடெ_நா$.நாவில௦ || 


எங்கு பெரியோர்களில்லையோ அத ஸபையாகாது, தர்மத்தை 
யுரைக்கா தவர்கள்‌ பெரியோர்களாகார்‌. ஸத்திய மில்லாதது தரு 
மமு மல்ல. வஞ்சனை கலந்ததும்‌ ஸத்தியமாகா து, I 
இவ்வுலகத்தில்‌ எல்லா வஸ்‌அக்களும்‌ எல்லா அபிப்பிராயங்‌ 
களும்‌ மாறி மாறிக்கொண்டே வெகு விதமாய்‌ வித்தியாஸப்பட்‌ 
டுக்கொண்டும்‌ வருறெ தென்பது எல்லாராலும்‌ ஒப்புக்கொள்ளப்‌ 
பட்டத. இந்த அபிப்பிராயத்தை யனுசரித்தே தர்மாதர்ம லக்ஷ 
ணங்களும்‌ பற்பல .பிரகாரங்களாக வேறுபடுகன்‌ றன வென்றால்‌ 
௮௮ ஆச்சரியமன்று, இதுபற்றியே இந்த பாரதபூமியில்‌ ஆர்ய 


மோ௯& ஸாம்ராஜ்யம்‌ 05 


ஸம்பிர தாயத்திலேயே தர்ம ஸ்வரூபம்‌ வெகுவிதமாக விகல்ப்பிக்‌ 
கப்பட்டி ருக்கிறது. ன்‌ 
கெறாவெகாசி சாலலெஉா ௪ வா௦லெலா உற, யாஅயா | 
வய_வஸூகி ஸமாஹாய_18 உ. ஹு$_) நரஒய$ | 
தேச பேதத்தாலும்‌ கால பேதத்தாலும்‌ புருஷ பேதத்தாலும்‌ 
சாஸ்திரார்த்தங்கள்‌ வெவ்வேறு விதங்களாக முடிவு பெறுகின்‌ 
றன, என்று மனு முதலியவர்கள்‌ சொன்னார்கள்‌. என்னப்பட்‌ 
டது. 
இப்படியானாலும்‌ ஈமத சித்தார்த திருஷ்டியால்‌ பராமர்‌இத்‌ 
அப்‌ பார்த்தால்‌ ஸஈ௬ாதன்‌ தர்மங்களிலும்‌ வர்ணாச்ரம தர்மங்களி 
அம்‌ யக்ஞயாகாதி தர்மங்களிலும்‌ மோக்ஷஸா தன தர்மங்களிலும்‌ 
எல்லாவற்றிலும்‌ அடர்ந்து வரும்‌ தத்துவம்‌ பசோபகாரமே, 
. என்று நிர்ணயிக்கப்படுிற து, இதுதான்‌ பகவதாராதன மென்‌ 
அம்‌ பகவத்‌ கைங்கரியமென்றும்‌ மோக்ஷ ஸாம்ராஜ்யமென்றும்‌ 
நிரூபணமாகிறது, மனு, 
யர.கி க்ஷ உசொடிஹெயஃ௦ பொள விகி, ய திமு, ஹ$ | 
உர.௩௦ உசொடியா க்ஷாவி; உம௯௦௰2_3 க்ஷண | 
தைரியம்‌ பொறுமை அடக்கம்‌ திருட்டில்லாமை சுத்தி இர்திரியங்‌ 
களை யடக்குதல்‌ தானம்‌ தன்னடக்கம்‌ தீயை பொறுமை, என 
்‌ தருமத்தின்‌ லக்ஷணம்‌ பத்துவகைப்படும்‌, என்றும்‌, யாக்ஞ வல்க்‌ 
கயரும்‌ இவ்வர்‌ த்தத்தைய அஹிம்ஸையையும்‌ சேர்த்து, 
௫ஹிஃஸா ஹூஉ)2ஹெய௦ பொள அகிஃலி,ய அ.மு, ஹூ | 
ஓா-5௦ உரொடியாக்ஷ£ஷி£ ஹவெ_1ஷா௦ ய ஹாய ௩௦ | 
என்றும்‌ ஸநாதன தர்மங்களை விவரித்தார்கள்‌, 
இவைகளைப்‌ பராமர்சிச் தால்‌ எல்லாம்‌ பரோபகாரத்தால்‌ முடிவு 
பெறும்‌ ஆத்ம குணங்கள்‌ தான்‌ ஸநாதன தர்மங்களென்றதா 
யிற்று, வர்ணாச்ரமதர்மத்தை கிஷ்கர்ஷம்‌ செய்திருக்கும்‌ ஸர்வக்‌ 
ஞான மாதவாசாரியார்‌, 
X ௮ தண_ா8வி வண_$_நா ரேோவாறொ ய8_ வாலக$8 | 
சவா ஜுூஷ ஜெஹா_நா௦ ஹவெஐ8_8 வா௱ராஐஉ* 8-8 | 


96 ராமாநஜதர்சனம்‌ 


நான்கு வர்ணங்களுக்கும்‌ ஆசாரமே தர்மத்தைக்‌ கார்ப்பது 
ஆசாரமில்லாத தேஹத்தை யுடையவர்களுக்கு தர்மம்‌ பராங்‌ முக 
மாய்‌ விடும்‌. முகங்கொடா தென்றபடி என்றதனால்‌ சிஷ்ட ஸம்‌ 
மதமான தயாதாக்ஷிண்யம்‌ விரயம்‌ இவைகளோடு கூடின நடத்‌ 
தையே ஆசாரமெனப்‌ பட்டத. இவ்வாசாரமே சுருதிஸ்மிருதி 
இவைகளினால்‌ விதிக்கப்பட்ட தர்மங்களைக்‌ காப்பாற்றும்‌, எப்படி 
யெனில்‌ ? இவ்வித ஆசார மில்லாவிட்டால்‌ ராகம்‌ துவேஷம்‌ 
கோபம்‌ அஸஓயை முதலியவை விருத்தியாய்‌ தர்மத்தின்‌ பிர 
விருத்திக்குத்‌ தடையுண்டாகும்‌. ஒரு வேளை பிரவிருத்தியுண்டா 
னாலும்‌ தருமமே பின்னடையும்படியாகும்‌. ஆகையால்‌ ஆசாரம்‌ 
தர்ம பாலகம்‌ என்னத்‌ தட்டில்லை, இது ஈான்கு வர்ணங்களுக்கும்‌ 
பொ அவாயிருக்கும்‌, ஆகவே வர்ணாச்ரம தர்மங்களும்‌ பரோப 
காரத்திலேயே முடிவு பெறுகின்றன வென்பதை விரிக்க வேண்டு 
வதில்லை. 

தபஸு முதலிய நிவிருத்தி தர்மங்களும்கூட பசோபகாரத்‌ 
தில்‌ முடிகன்றனவென்று கூர்ம புராணத்தில்‌ சொல்லப்பட்டது. 
சரீரத்தை உலர்த்துதல்‌ தபஸல்ல. அஹிம்ஸை ஸத்திய வசனம்‌ 
பிறர்க்கனுகூலமா யிருத்தல்‌ பொறுமை தயை இவையன்றோ தப 
ஸென்று மேதாவிகள்‌ சொன்னார்கள்‌, என்று பராசரமாத வீயத்‌ 
தில்‌ (1-62) உ தாஹரிக்கப்பட்டது, 

௯. ஹி௦ஹார ஷ_ச)வவ_ கர உர 5௦ வட) உொவரணா | 

ஹஊ_தஜ _கவொ விஉ௱௰ீ.றா .ந ஸரீ) ஸொஷணக | 

[ ஈசுவசரூபம்‌] 

அனுக்கிரஹகம்‌ முதலிய சக்‌ இகளையுடைய பகவானை ஒப்புக்‌ 
கொள்ளுகிற பரமவைதிகர்கள்‌ சுருதிஸ்மிருதி புராணம்‌ இதிஹா 
ஸம்‌ முதலியவற்றில்‌ சொல்லப்பட்டபடி யே பரமேசுவரனை ஸர்வக்‌ 
ஞன்‌ ஸர்வ சக்தன்‌ பரம காருணிகன்‌ எல்லா வஸ்துக்களிலும்‌ 
வியாபித்திருப்பவன்‌ எல்லாவற்றையும்‌ நியமனம்‌ பண்ணுறெவன்‌ 
எல்லாவற்றுக்கும்‌ மேற்பட்டவன்‌ சகல கல்யாண குணங்களுக்கும்‌ : 
இருப்பிடமானவன்‌ சகல தோஷங்களாலும்‌ தொடப்படாதவன்‌, 
என்றறிவார்கள்‌, அவனுடைய முதல்‌ ரூபமே பிரபஞ்சம்‌(விச்வம்‌) 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 97 


ஆகையால்‌ அவனுக்கு விச்வரூ ன்‌, என்றுபெயர்‌, புருஷ ஸடுக்த்‌ 
தத்தில்‌ பகவானை, த்‌ 
ஹஹ்ஹரமீஷா வாயாஃஷூ |. 
புருஷன்‌ ஆயிரம்‌ தலையுடையவன்‌ என்று சொல்லிபிருக்றெதஅு. 
. ஸஹஸ்ர நாமத்திலும்‌, 
விப0௦ விஷ-ூ ! 
வ ண 
எ விச்வமே விஷ்ணு, என்று ஆரம்பத்திலேயே பகவான்‌, ஸதுதிக்கப்‌ 
படுகிறான்‌. வேதாந்த மென்னும்‌ பதத்தின்‌ அர்த்தத்தை யனு : 
சரித்து வேதத்தின்‌ கடைசியான வாஜஸனேய உபனிஷத்திலும்‌ 
பகவத்தோதி சாஸ்திரங்களிலும்‌ பிரபஞ்சமே பகவானுடைய 
முதல்‌ ரூபமென்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற ௮, அத பகவா 
அக்கு மிகவும்‌ இஷ்டமான ரூபம்‌ என்றும்‌ அதற்கு உபகாரம்‌ 
செய்வதே தனக்கு ஆராதனம்‌ என்று அவன்‌ கினைப்பதாயும்‌ 
தெரியவருறெஅ. அவ்வுபனிஷத்தின்‌ ஆரம்பத்தில்‌, 
சபாரவாவு) 9௨௦ ஹவ_)௦ ] 
இர்த பிரபஞ்சமெல்லாம்‌ ஈசுவரனுக்கு வஸிக்குமிடமாயிருக்‌ 
கிறது, என்று சொல்லப்பட்டது, பகவத்கீதையிலும்‌, 
ஈபமுாரஹ்வ_ ஹூதா நா௦ ஊர மொ$ஜ_-.ந அகி | 
ஓ அர்ஜுனா! எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்திலும்‌ ஈசுவரன்‌ 
நிலேத்திருக்கிறான்‌, என்றும்‌, 
ஹவ_ஹு வாஹஃ ஹரசிஸைஹிவிஷ 3 | 
எல்லாருடைய ஹிருதயத்திலும்‌ சான்‌ இருப்பையுடையவன்‌, 
என்றும்‌, 
ஹவ_ல த மாஹாமாய? | 
எல்லா பிராணிகளுடையவும்‌ ஹிருதயகுகை அவனுக்கு இருப்‌. 
பிடம்‌, என்றும்‌, 
8யிஹவ_ 9௨௦ ஷொ_5௦ ஹூ, ணி மணா ஐவ | 
தலில்‌ மணிக்கணங்கள்போல்‌ என்னிடத்தில்‌ இவையெல்லாம்‌ 
கோர்க்கப்பட்டிருக்கன்றன, என்றும்‌, 
னி 18 ல்‌ 


98 ராமாநுஜதர்சனம்‌ 


ஹவஹூ ந நிவாஹொ”ஹி வாஸுெவ நசகொஹுடெத 
ஒ வாஸ தேவனே ! தேவரீர்‌ எல்லா பிராணிகளுக்கும்‌ வாஸஸ்‌ 
தானமாயிருக்கிறீர்கள்‌, தேவரீருக்கு ஈமஸ்காரம்‌, என்றும்‌ இவ்‌ 
வர்த்தம்‌ பலபடிகளில்‌ பேசப்பட்டது. விஷ்ணுபுசாணத்திலும்‌ 
௨௦௨.௧ ஹாஸாய_1௦ 0௦ வட ஹோ. ௩5 | 


பெ நாய, வறொெணாஹூ௦ ஹவ_தாகர ௨ ஹ௦மக௯$ | 


ஹே கிருஷ்ண ! மஹா ஆச்சரியமான பிரபஞ்சமான த அத்தகைய 
மஹாத்மாவான பரப்பிரும்மத்தின்‌ ரூபமாயிருக்கறது, அர்த 
மேன்மையான ஆச்சரியத்தோடு கூடின பிரும்மமாகிய தேவரீ 
ரோடு அடியேன்‌ இப்போது சேர்ந்தேன்‌, என்று கூறப்பட்டது, 
[பகவதாராதனம்‌] 

இத்யா திவசனங்களால்‌ பரமேசுவரன்‌ எல்லாவற்றுக்கும்‌ உள்‌ 
ளூயிராயிருப்பவன்‌ (ஸர்வசரீரீ) என்றும்‌ சரீரியாயெ ஆத்மாவை 
அதன்‌ உடம்பின்‌ (சரீரத்தின்‌) மூலமாகவே பூஜிக்கவேண்டிய த 
போலவும்‌ பிதிருக்களை பிராம்மணர்‌ மூலமாக பூஜிக்கவேண்டியத 
போலவும்‌ பகவானை அவன்‌ சரீரமாக லோகத்தின்‌ மூலமாயே 
ஆரா திக்கவேண்டும்‌, என்று ஏற்படுகிறது, மேலும்‌, 


வாரா வாராணி ஹவாணி லம காகி ௨.ழவ ௨௨ 58 | 


௬கஹூ__.நுக-௫௮)௦ வவெ கக) திகி _நி்ரய$ 
யெ.நகெ.நாஉ) *வாயெ.ந யஹுகஹவி லெஹி.நூ | 
ஹஷொஷ௦ ஐநயெக உடாகூ£ அஜெவெயயாம வஜ.ந௦ | 


சராச.ரங்களாகிய பிராணிகளெல்லாம்‌ பகவானுடைய சரீரங்கள்‌, 
ஆகையால்‌ அவைகளுக்கெல்லரம்‌ அனுகூலத்தைச்‌ செய்வதே 
கடமை, என்று தீர்மானிக்கவேண்டும்‌, நன்றாயுணர்ந்‌ தவன்‌ எந்த 
வித உபாயத்தை நாடியாவது எந்தப்பிராணிக்காவது ஸந்தோஷத்‌ 
தை உண்டாக்கக்கடவன்‌, அஅவே, ஈசுவரனுடையபூஜை, என்ற 
வசனங்களால்‌ உலகத்துக்கு ஸந்தோஷத்தைச்‌ செய்விப்பதே 
பகவானுக்கும்‌ ஸந்தோஷூமாகிறதென்று ஸ்பஷ்டமாகற௮, 
இப்படி யானால்‌ கோவில்களில்‌ அர்ச்சாவிக்செஹ ஆசாதனம்‌ 
முதலியவை வேண்டுவதில்லையோ வென்றால்‌ அவ்வா ராதனமும்‌ 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 99 


அஹிம்ஸை அஸ்தேயம்‌ (திருட்டஇல்லாமை) முதலிய ஆத்ம 
குணங்களில்‌ தானம்‌, என்னும்‌ குண்த்தைமுன்னிட்டு பகவானுக்கு 
ஆராதனமாவதரல்‌ இதுவும்‌ லோகோபகாரகமாகவே ஆகின்றஅ. 
ஈாம்‌ பகவானுக்கு ஸமர்ப்பணம்‌ பண்ணுகறெகோவில்‌ குளம்‌ புஷ்‌ 
பம்‌ சந்தனம்‌ தூபதிபநைவேத்தியங்கள்‌ முதலியவையெல்லாவற்‌ 
றையும்‌ அணுவளவும்‌ தமக்காக வைத்துக்கொள்ளாமல்‌ தம்‌ 
பக்தர்களுக்கே விரியோகப்படுத்‌ தறொனன்றோ ? சாஸ்திரம்‌ இப்‌ 
படியேதான்‌ சொல்லுறத, இதனால்‌ லோகதிருஷ்டி யாலும்‌ 
பகவதபிப்பிராயம்‌ தெரிவிக்கப்படுகறது, பக்தன்‌ தனதெல்லா 
வற்றையும்‌ ஸ்வாமிக்கு ஸமர்ப்பிவிக்கவேண்டும்‌, ஸ்வாமியும்‌ தன்‌ 
ஐசுவரியத்தையெல்லாம்‌ தன்னை யடைக்தவர்க்கு (ஆச்ரிதர்க்கு) 
உபயோகப்படுத்தவேண்டும்‌, என்று, 

இத்தகைய பகவதாராதனம்தான்‌ திரவியயக்ஞம்‌, என்பது. 
ஞானம்‌ தயை தாக்ஷிண்யம்‌ முதலிய குணங்களைச்‌ காட்டிலும்‌ 
மனுஷ்யஸ்வபாவ த்தில்‌ ஊன்றிக்டெக்கும்‌ லோபகுணத்தை கிட்‌ 
டக்கை வெகு கஷ்டமாகையால்‌ எல்லாசாஸ்‌திரங்களும்‌ விசேஷ 
மாகக்‌ கொண்டாடுகின்றன, உதாரணமாக ஸப்தரிஷி -ஸம்‌ 
வாதத்தில்‌, 

ய8_ாய_௦ ௨௦ வயெ ரயஹு) உரஷாணா௦ ஹூ வராஹ] 

அவஹுவப வவாஹெள விறிஷெொ உரஹுஹ௦வய$ | 
தர்மத்தின்பொருட்டு எவன்செய்யும்‌ திரவியச்சேர்க்கை லொக்‌ 
கப்படுிறதோ, அத்தகைய உயர்ந்த பணக்குவியலான அ 
அவனுக்கு தபஸ்ஹின்‌ குவியலேயாகிற து, என்றும்‌, மனுஸ்மிருதி 
யில்‌ (11-8) 

யொடஹாய ஈுஹொடிய_சாஉாய ஷாய ஷை ஹ௦ஷய கி | 

ஹகரகூாாஓவ ரோதா-௦ ஸாயி _காவாலெள |... 
எவன்‌ ௮ஸாதுக்களிடமிருந்து தனத்தைப்பற்றி ஸாதுக்களுக்‌ 
களிக்கன்றானோ, அவன்‌ தன்னை ஓடமாக்கிச்கொண்டு அவ்விரு 
வரையும்‌ (ஸம்ஸாரக்கடலை) தாண்டும்படி செய்கிறான்‌, என்றும்‌ 
சொல்லப்பட்டிருப்பவைகளைப்‌ பராமர்சிக்கலாம்‌, அசுவமேத 
பர்வத்திலும்‌ 


100 ராமாநுஜதர்சனம்‌ 


ட ரமா) வெ.௧௦ ஹரூய௦ வாமஉ௫ஷா$நா-தாஷி.நா | 

ஹிஃஹாகி ரஹி_த3 காய கெமயவாராய ௩௦ வறக | 
ஆசை முதலியவை தொடாதமன அ, பொய்‌ முதலானவைகளால்‌ 
அசுத்தமாகாத வாக்கு, ஹிம்ஸை முதலானவையோடு ஸம்பந்‌ 
தப்படாத சரீரம்‌, என்றிவை மூன்றும்‌ கேசவனடைய ஆராத 
னங்களாகின்றன. என்று மூன்று கரணங்களாலும்‌ செய்யச்‌ 
கூடிய பகவத்‌ பூஜை சொல்லப்பட்ட அ, 

வாமணெொதமு 5_மாஉண? காயஓணஹியெவவ | 

யெ) _நிய_தா உணா? சி, உணீ_தி ஹஉவஷ)த | 
எவனுக்கு வாக்கு தண்டம்‌, (வாக்கில்‌ அடக்கம்‌, சரீர தண்டம்‌, 
தீச்செயல்களைச்‌ செய்யாமை, மனதின்‌ தண்டம்‌, கெட்ட நினை 
வில்லாமை, ஆகிய இவை மூன்றும்‌ நிலை பெற்றிருக்கின்றனவோ 
அவனே திரிதண்டீ ஸர்யாி, எனப்படுவான்‌. என்னும்‌ வசனத்‌ 
தையும்‌ கவனிக்கலாம்‌, இப்படியே காஞ்சனமாலீ வாச்யெமும்‌, 

யூ_௦ ஹஜஹ வ_க_௧௦ ௨ வு௫ு_தஹி௦ஹாக | 

ஹெவஹ ஹாயா வங ஷா ஜஹிசா2 றத ௦௦ | 

கூஸ்‌ கொஷ. மாண கீ_த_)_ந 8ரபும-௦8-௦௦ ௮ | 

ஹூச)௦ வடா$அ ய ஹிஃ ஊஜஜ நலா | 
எப்போதும்‌ தர்மத்தையடை, பிராணி ஹிம்ஸையைவிடு. ஸாது 
ஐனங்களோடு சேர்ந்து பழகு, கரமமாகிற விரோதியைக்கொல்லு. 
பிறருடைய தோஷகுணங்களைப்பேசுதலை யகற்று, உண்மை 
யையே உரை. இவ்விதமாக பகவான்‌ ஹரியைப்‌ பூஜை செய்‌, 
அதனால்‌ இந்த ஜன்மம்‌ படைத்ததின்‌ பலத்தைப்பெறு, என்றிருக்‌ 
கிறது. இவ்வித வசனங்கள்‌ அரந்தங்களிருக்கின்றன, இவற்‌ 
ரூல்‌ முக்கியமாக அறியப்பட வேண்டுவதென்ன வென்றால்‌? ஆத்ம 
குணங்களை விருத்திபண்ணி ஜகத்துக்கு உபகாரம்‌ பண்ணுவதே 
உத்தமமான பகவதாராதனம்‌, என்று, 

[| முன்னோர்களின்‌ அஅஷ்டானம்‌] 

பூர்வர்களான மஹான்களின்‌ அஅஷ்டானத்தைப்‌ பார்த்தா 
௮ம்‌ இவ்வர்த்தம்‌ பிரகாசமாறெஅ, இதிஹாஸ லமுச்சயத்தில்‌ 
முதலத்தியாயத்தில்‌, 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 101 


வாயஸொ8-உசயஹவெ_ கெவலா _தஹிடெகதா௨. பா | 
வாய ஹு மமவாஜு ஹவ_1௨௫ு_.த ஹிெதற_த? | 
ஹுு_க;௦ _கஹுரஹி கி௦வா..ந;௯ யெ.௩லொகஹி௦௦.த 
இடு 92 9 

ஷிணா | 
வெட) ஹ௦ ௯7-௧௦ வாவி ஹோமாற_த 8௦ |: 
ஹவஹ்ூஉது உய மரணி வவெ. ஷஉர£ணி உம க| 
ஐ.த க தா ஹவ_ வெலாய டா ஹராடெகடெக ந உஙி_ கா 
ஹூஹாறு ஹாஷி.கர_நய_$ரறு அத ஹாறு உபயிஷ) ௧5 | 
ஸுராஇய_கா௦ ஹிஹூநாஜொ$ய8)ஷெஹ்ஸ சஹாத.58 | 
1 வா5$யெ_.,வ காேவே சொக்ஷவ வற_கஷ_; | 
யசிஹாஹி_க௨௰) ஆ, பயஜெ.ஹாஸி.ந.௧௪ கூவிக்‌ | 

௨௨௦ வாணதிஉ௦ வாவ௦ 80.௪) _சஹில ௨௨ அயெ | 

ஞூ வணால_௦ 5_உஷுாணா 3.௦ பமாஹு வூயொஜ.௩௦ | 
பார யதா யை? ஹவ_ஃஹ௦ ய ௧௬௫௦ முர கொபிவஷி$ | 


வறொவகா௱ற$ வாண பூய வாவாய வாவீல ௩௦ | 


ஸாதாரணமாய்‌ ருஷிகளெல்லாம்‌ தாம்‌ கடைத்தேறுவ திலேயே 
முயற்சியுள்ளவர்களா க யிருக்கிறார்கள்‌. வியாஸபகவானோ வென்‌ 
ரூல்‌ எல்லா பிராணிகளுடையவும்‌ ஈன்மையிலீடுபட்டவர்‌, வேறு 
எவ்விதமாயவரை ஸ்அதிப்பது? உலகத்தின்‌ நன்மை யொன்‌ 
றையே அபேக்ஷித்த அவரால்‌ வேதத்திலிருர்‌ து பிறித்தெடுத்து 
அற்புதமான மஹாபாரதம்‌ செய்யப்பட்ட தன்றோ ? எல்லோரும்‌ 
கஷ்டத்தை தாண்டட்டும்‌, எல்லோரும்‌ உயர்ந்த பேற்றையடை 
யட்டும்‌ என்று -நினைத்தல்லவோ வேதார்த்தங்களனை த்தையும்‌ 
மஹாபாரதத்திலவர்‌ காட்டியருளினார்‌. - அவற்றையெல்லாம்‌ ஈன்‌ 
மூய்‌ விளக்கவேண்டுமென்றல்லவோ அவராசைப்பட்டத? மஹாத்‌ 
மாவாகிற. அர்த ரிஷியின்‌ ஹிம்ம௩ா தத்தைக்‌ கேளுங்கள்‌, ஓ பரதக்‌ 
களிரே! அரம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு, எனப்படுமவைகளைப்‌ 
பற்ற இந்த பாரதத்தில்‌ சொல்லப்பட்டவைகளே மற்றவிடங்களி 
அள. இதிலில்லாதது வேறு எங்குமில்லை, இதுவே புண்ணியம்‌. 
இதுவே பாபம்‌, என்கிற இரண்டுமொழிகளில்‌ சண்டாள பரியந்த 


102 ராமாநஜதர்சனம்‌ 


மாக வறியும்படி சாஸ்திரத்தின்‌ பிரயோஜனம்‌ சுருங்கச்‌ சொல்‌ 
லப்பட்டுவிட்டத. கோடிக்கணக்கான இரசந்தங்களால்‌ சொல்‌ 
லப்பட்ட தருமங்களின்‌ திரண்ட பொருளைக்கேள்‌. அதுதான்‌ 
பரோபகாரமே புண்யம்‌ பிறரை வருத்துவதே பாபம்‌, என்னப்‌ 
பட்டத, என்று ஐகத.நுக்கரிஹமே ஈசுவர ஆராதனமென்ற பிர 
காசமாய்ச்‌ சொல்லப்பட்டது; 

இப்படியே ஸ்ரீபாகவதத்தில்‌ ரந்திதேவமஹாராஜன்‌ சொல்லு 
ஜுன்‌. 

ந கா2யெஹு ம.கி£யமராணா௦ கஷயி யாகதாூ 
வாஉநஹவ௦ வா | சூகி_)௦ ஷு)” வில லெஹலாஜா௦ ௯ஷ 
ஹிடெகாயெ.ந ஜவஹ) உவா | - 
எனக்கு ஈசுவரர்களுடைய பதவிகளும்‌ வேண்டாம்‌ எட்டு ஐச்வரி 
யங்களோடு கூடின மறு பிறப்பில்லாத மோகமும்‌ வேண்டாம்‌, 
ஆனால்‌ எல்லா பிராணிகளுடையவும்‌ உள்ளிருக்து அவர்களுடைய 
கஷ்டங்களையெல்லாம்‌ நானே அனுபவித்து அவர்களுக்கெல்லாம்‌ 
அக்கமே யில்லாமலிருக்கும்படி. செய்யும்‌ நிலைமையை யடைவே 
கை, என்று, 

வைதிகமதத்துக்குப்‌ புரம்பான புத்தர்‌ வணிகத்‌ 
வாக்யெங்களையும்‌ இத விஷயத்தில்‌ நம்மவர்கள்‌ உதாஹரித்திருக்‌ 
சிறார்கள்‌, தந்திர வார்த்திகத்தில்‌ அதுவாதம்‌ செய்யப்பட்ட ' 
புத்த வாக்கியம்‌, 


கலிகல- பஷ. கர.கா.நியா.நி லொசெ, 
2யிநிவ களா விஜ) தாஹி லகொக£ | 
கலியின்‌ தோஷத்தினால்‌ உலகத்தில்‌ உண்டாகு மவையெல்லாம்‌ 
என்னிடத்தில்‌ குவியட்டும்‌, எப்படியாவது உலகம்‌ விடுதலை 
பெறட்டும்‌, என்று, 
அப்படியே பாஸ்கர பாஷ்யத்தில்‌ புத்த வாக்கியம்‌ 
சூகாஸவடு ஹி_கிய_வ௯ யாவஉவவடெ$ ஹி.கி£ | 
_தாவ_ந8ஹி.கில_1-இயா* கொகவாவா.நி நிவ_க$ | 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 108 


ஆகாசமும்‌ பூமியும்‌ எவ்வளவு காலம்‌ ஸ்திரமாயிருக்குமோ அவ்‌ 
வளவு காலம்‌ நானும்‌ நிலைத்திருந்து உலகத்தாரின்‌ பாவங்களை 
யெல்லாம்‌ நானே திரட்டிக்கொள்ளக்கடவேன்‌, என்று எடுத்‌ 
அசைக்கப்பட்டத, 

காவியம்‌ நாடகம்‌ முதலியவைகளை இயற்றிய மஹாகவிகளும்‌ 
இந்த அபிப்பிராயத்தைப்‌ பலவாறாகப்‌ பேசியிருக்கிறார்கள்‌. நாகா 

நந்த நாடகத்தில்‌, 

யா மமாஉல 8ரஹ_௩௦ ஸுரதிஸ்ரிலா ஹஜ, முரணா | 

ஸ்ரீ.த௦ நில_ வாரிய _த2பம_௩௦ க௯உாஹஹாயா 3.மா£ | 

உ௫ வ ஹாயி_கலஹு ஹவ_விலவெலொஷொய கொ 
வடெந உஷ ராவாயி_மி ய வாாய_வடநா வமா 
ஹீயடெக | 
இளம்பசும்புல்த்தரை படுக்கையாயும்‌ பரிசுத்தமான யே 
ஆனைமாயும்‌ மரங்களின்‌£ழ்‌ வசிக்குமிடமாயும்‌ தலமான அருவி 
யின்‌ ஜலம்‌ பானமாயும்‌ கிழங்குகள்‌ ஆகாரமாயும்‌ மான்கள்‌ னே 
கதர்களாகவும்‌ இப்படி சாம்‌ ஆசைப்படாமலே இடைக்கக்கூடிய 
எல்லா வைபங்களையுமுடைய ஆரண்யத்தில்‌ ஒரு பெரியதோஷம்‌ 
இருக்கிறது. அதாவது 9 இங்கு நம்மை யாசிப்பவர்களே கடை 
யாஅ. அயலாருக்கு உபகாரம்‌ செய்யக்கூடிய காரியலேசமுமில்லை, 
ஆகையால்‌ இவ்விடத்தில்‌ நாமிருப்பது மிகவும்‌ வீணே, என்னப்‌ 
பட்டது. 

இந்த வாக்கியங்களால்‌ பகவானை இசையா தவர்களும்‌ லோ 
கோபகாரமே செய்யவேண்டுமென்னும்‌ போது ஸர்வஜகத்தையும்‌ 
தனது உடலாசக்கொண்டிருக்கும்‌ ஸர்வேசுவரனை ஒப்புக்‌ 
கொண்ட ஆசாரியர்கள்‌ இப்படி உபதேசிப்பது ஆச்சரியமல்ல 
வென்று புலப்படுகிறது. 

ஈம்‌ பூர்வாசாரியர்களில்‌ ஸ்ரீ ஆளவந்தார்‌, 

ந ஜெ.ஹ௦ ந உடாணாறு .நவ ஹுவ 2பெஷா $விடஷி_௧௦, 

ந வாதா நார) ௧ கி2வி_க: வமெஷக விலாவா& | 

வெஹில.--௫_5௦ நாயகூணவி ஸஹ்ஹெயா_த பாகயா | 

வி_நாபும௦ த ஹூ ய 395 வினாவ ௩தி௨௦ | - 


104 ராமாநஜதர்சனம்‌ 


தேவரீருடைய கைங்கரியமென்னும்‌ ஐசுவரியம்‌ கடைத்ததினால்‌, 
என்‌ தேஹம்‌ பிராணங்கள்‌ ஸு5ஈகங்கள்‌ விரும்பத்தக்கவை யெல்‌ 
லாம்‌ என்‌ஆத்மாவும்‌ மற்றும்‌ எல்லாம்‌ இவையொன்றையும்‌ கான்‌ 
"வைத்துக்கொள்ள ஸஹிக்கமாட்டேன்‌. 'தேவரீருக்குப்‌ புறம்பான 
அவை யெல்லாம்‌ நூற்றுக்கணக்கான நாசங்களை யடையட்டும்‌, 
ஓ மதுஸதனனே ! அக்ஞானத்தையொழிப்பவனே ! இதுதான்‌ 
தேவரீரிடத்தில்‌ என்‌ விண்ணப்பம்‌. இத ஸத்தியம்‌, என்றருளிச்‌ 
செய்தார்‌. இவ்விடத்தில்‌ சேஷத்‌தவ. (கைங்கரிய) சப்தத்தைப்‌ 
ராமர்‌ சத்தால்‌ ஸசலத்தையும்‌ பகவானுக்குஸமர்ப்பிவித்‌அ அவன்‌ 
திருவுள்ளம்படி. வினியோகிச்சப்படும்படி விட்டுவிடும்பக்ஷத்தில்‌ 
எல்லா ஐசுவரியங்களும்‌ வேண்டியவைதான்‌, இல்லாவிட்டால்‌ 
எல்லாமும்‌ அருவருக்கத்தக்கவையே (ஹேயமே) என்று தாற்‌ 
பரியமாறெஅ, இவ்வர்த்தத்தை ஸ்ரீ ராமாறுஜஐ பகவானும்‌ தா 
பாஷ்யத்தில்‌, 
யஜ.௩௦ஃ நா உ௱ிஉ-௫ண...] பெஷவா 


என்பது முதலான வாக்கியங்களால்‌ வெளியிட்டருளினார்‌, நம£ 
என்பதின்‌ அர்த்தமும்‌அர்ப்பணம்‌, என்பதுதான்‌, ஆத்மாவையே 
ஸமர்ப்பிவிக்கும்போது ஆத்மீயங்களுடைய (தனக்கு சொந்த 
மானவைகளினுடைய) ஸமர்ப்பணமும்‌ தானே .சேர்ர்து வர 
வேண்டுமென்பலதக்‌ கேட்பானேன்‌, என்று தாற்பரியம்‌, 

ஆகையால்‌ உலகத்தின்‌ நன்மையில்‌ முடிவுபெறும்படியான 
ஆத்மகுண பூர்த்தியென்கறது தைவீசம்பத்தை அபிவிருத்தி 
செய்வதான பகவதாராதனம்‌, என்று ஸாரதமாமான அர்த்தம்‌, 

[மூக்சடன்‌ ிர்த்தல்‌] 

உலகத்தில்‌ பிறந்து சாஸ்திரத்துக்கு. அதிகாரியாகும்‌ மனி 
தன்‌ பிறக்கும்பொழுதே மூன்றுவிதக்‌ கடன்க௧ளோடு உண்டாகின்‌ 
மூன்‌, என்று சாஸ்திரங்கள்‌ சொல்லுகின்றன, - அம்‌ மூன்றுகடன்‌ 
களும்‌ தீர்ந்த பிறகே மோக்ஷத்தைக்‌ குறித்துப்‌ பிரயத்தினம்‌ 
செய்யவேண்டு மென்று மனு முதலிய ரிஷிகள்‌ உபதேசிக்கிறார்கள்‌, 


ஜாய8ாடொொ வெல... ஹண அலி£ணைவாறு ஜாயட்‌க | 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 105 


வர ஹவயெ_ண ஷிஹ்‌ | யஜெ.ந ஜெவெஹ? |-உ;ஜபயா 
விக்‌ | - i 
ணா.நி அண உாக7-௧) 2பநொசொகெக .நிவெரயெ௪ு | 
ச.நவாகர- ௫) கொக்ஷஞணா ஹெவரே_௩$ வடக ச) ய$ | 
என்று. 
பிரும்மசரியத்தினால்‌ ரிஷிகளின்கடனையும்‌ யாகத்தால்‌ தேவர்‌ 
களின்‌ கடனையும்‌ பிரஜையினால்‌ பிதிருக்களுடைய கடனையும்திர்க்க 
வேண்டும்‌. இக்கடன்களைத்‌ தீர்க்காமல்‌ மோக்ஷத்தில்‌ பிரயத்‌ 
தினம்‌ செய்றெவன்‌ அதோசெதியில்‌ விழுகிறான்‌, என்னப்பட்டது 
இவற்றில்‌ முதலாவதான பிரும்சரியமாவது வித்தியாப்பியாஸம்‌ 
-இவ்வித்தியாப்பியாஸமான த ரிஷிகளால்‌, 
வெஉ ஹீ காரண வாஇவ_]௦ விவாரொ$ஹு ஹூந௦ ஜவ | 
-கஉர..௩௦ வெவ பரிஷெ) ஷு) விஜாஹாஹொ ஹி உ௦உயா 
தெக்ஷர்‌) 
்‌ முதலில்‌ வேதத்தை கிரஹித்தல்‌, பிறகு அதை விசாரம்பண்ணு 
தல்‌, உறுப்போடுதல்‌, ஐபித்தல்‌. சிஷ்யர்களுக்கு உபதேசித்‌ 
தல்‌, என்று வித்தியாப்பியாஸம்‌ ஜர்‌ அ வகைப்படும்‌, என்றும்‌, 
௫ய வ. எர ஹயஞூ௦ வி.கரயகவலு தவபண | 
லெவொ ஹொூ8$ ஸலிலஸெள_க$ ந) யஷொி.கியி. 
உ௫ஐ.௩௦ | 
(ம) 
பிரும்மயக்ஞம்‌ என்பது வேதத்தைப்‌ படித்தல்‌. பிதிருயக்‌ 
ஞம்‌ தர்ப்பணம்‌. தேவயக்ஞம்‌ ஹோமம்‌, பூதயஞ்ஞம்பலி, மனுஷ்ய 
யக்ஞமென்பது அதிதி போஜனம்‌ செய்வித்தல்‌, என்றும்‌ சொன்‌ 
னார்கள்‌, இதில்‌ ௮த்தியாபனம்‌ (வேதத்தைப்படி த்தல்‌) என்கிற. 
பதம்‌ கெவனிக்கத்தக்கது, இதனால்‌ ரிஷிகளுக்குப்‌ பட்ட கடன்‌ 
தருகின்றது. தேவர்களின்‌ கடன்‌ யக்ஞம்‌ முதலியவைகளால்‌ 
தீர்க்கப்படுகின்ற அ. அவையாவன P 
சபெ வாஷி_காயிகாஷொயூ ஹத ஹஸொமை விஸெக 


அிஜ$ | 
14 


106 ராமாநுஜதர்சனம்‌ 


உராக* வெளசிகீ3 கியா? காயாக பஷ வாஷி_2௦ 
௯௦ வவெ | 
உக்ஷிணா வவ [சா மா௦ டாட அவ)௦ வ வ-இறிதிஐ_கா | 
உகி ஸமாணெள ராஜம்‌ 9 காவி வொலி.௧௦ | 
விம ஜி காயஜெ_க | 


மூன்றுவருஷம்‌ அதற்கு அதிகமான ௮, ஒருவருஷம்‌, இப்படி 
அன்ன தானங்கள்‌ செய்யப்படவேண்டிய யாகங்கள்‌ மிகுந்த 
தக்நிணைகளைக்‌ கொடுக்‌ தச்‌ செய்யப்படவேண்டுமென்றும்‌ விச்வ 
ஜித்‌, அதாவது தன்‌ பொருளனை த்தையும்‌ பிறர்க்குக்‌ கொடுத்து 
விடவேண்டிய யாகங்களைச்‌ செய்யவேண்டுமென்‌ அம்‌ சொல்லப்‌ 
பட்டன. இவ்வித யாகங்களினால்‌ லோபகுணத்தை ஒழித்து 
பணத்தைப்‌ பிறர்விஷயத்தில்‌ தாராளமாகச்‌ அலவு செய்யவேண்டு 
மென்றும்‌ உபதேசிக்கப்பட்டது. 

பிதிருக்களின்‌ கடன்‌ கிருஹஸ்தாச்ரமத்தை ஏற்று புத்திர 
ஸந்ததி உண்டுபண்ணுவதால்‌ இருகிறது என்றும்‌, புத்திரஸர்ததி 
ஸ்வரூபம்‌ இன்னவீதமாக இருக்கவேண்டுமென்றும்‌ வரத்துக்‌ 
சொல்லப்பட்ட. சதபதப்‌ பிராம்மணத்தில்‌, 


.தஹாகி. வ.சு 8_நஸ்ரிஷ ௦ லொக ஹிததாஹு3 | த 
, 3 ப 2 > 
ஹாெ 8நாமமாஹி | ஹவக,வாநஹில லொகெ வூகி 


டசி 
அிஷ.கி | உதி 


ஆகையால்‌, நன்றாய்‌ கற்பிக்கப்பட்ட புத்திரனே உலகத்தின்‌ நன்‌ 
மையின்‌ பொருட்டு ஆவஒருன்‌, என்றார்கள்‌. ஆகையால்‌ இவனுக்கு 
நல்ல புத்திரனையுடையவன்‌ இக்த லோகத்தில்‌ ஸ்திரமாக இருக்‌ 
கிறான்‌ என்று உபதேசம்‌ செய்கிறது. என்று சொல்லப்பட்டது 
இதனால்‌ புத்திரனை உண்டுபண்ணுவதால்‌ மட்டும்‌ பிதிருக்களின்‌ 


கடன்‌ தீராது ஆனால்‌ அவனைச்‌ சரியாக சக்ஷைசெய்து உலகத்‌ . : 


அக்கு ஹிதத்தைச்‌ செய்யும்படி படகு தான்‌ தீரும்‌, என்ற 
தாயிற்று, 


இப்படி முக்கடன்‌ ஜர்ப்பதும்‌ லோக ஆன்ரி ஆகிற. 


மோக்ஷ ஸாம்ராஜ்யம்‌ 107 


[புஷ்பாஞ்சலி சமர்ப்பணம்‌] 

பகவ தாராதனம்‌ கேவல பத்திரம்‌ புஷ்பம்‌ பலம்‌ முதலா 
னவைகளைச்‌ சமர்ப்பிவித்துச்‌ செய்யப்படுவதைக்‌ காட்டிலும்‌ 
இந்த மாதிரி பரோபகாரரூபமாகச்‌ செய்யப்படவேண்டிய பிர 
காரங்கள்‌ எல்லா சாஸ்திரங்களிலும்‌ காணப்படுகிற த. இதன்‌ விவ 
ரம்‌ ஸ்ரீ பாகவதத்தில்‌, 

வப)ெக_தாறு 8ஹாமா. மாந வராயெகான ஜீவி 
தால | வா கவஷபா.கவஹிதாறு வ௨ஹஷஹொ வாரயவி.ந$ | 
கஹொஹெஷாஃ வாம௦ ஐ ஹவ_$ உராணடுவகீவ.5௦ | ஹுஜ 
நஹெவயெஷா௦ வெ வி3-ஃவாயாஷி நாஜயி_ ந$ | வஆவாஷ 
ஹலவாயா 8-லவலல உ௱௱.ஹி£ | மு.ந.நிய_ ரஹ ஹஹாஹிடெகா 
கெ காதா நிதநடெத | தாவு ஐ, 5வாஷஹல)௦ உராணி 
நரதிஹ ஜீவ_தாக | வ ரணெொயெ.. பிடயாவாவாடபெற்ய ஞு 
வாண ஹஉா | வக௧௦ வாஷ்‌ ஹல பெகொய்௦ யொ 


உடயு சி | ல்ல லக) வஹா-_௦ கழா வூயதாஅ.ந$]| 
மஹாபாச்கியசாலிகளான இக்தவிருக்ஷங்களைப்பாருங்கள்‌. அவை 
கள்‌ பிறர்கென்றே ஜீவித்திருக்கன்றனவன்றே ? அதற்காககாற்று 
வெயில்‌ மழை பனி முதலியவற்றை ஸஹித்‌ து அவைகளினின்‌ அம்‌ 
நம்மைக்‌ காப்பாற்றுகன்றனவன்றோ ? எல்லாப்‌ பிராணிகளுக்கும்‌ I 
உபகாரம்‌ செய்துகொண்டு வாழும்‌ இவைகளின்‌ உயர்ந்த வாழ்வே 
வாழ்வு இவைகளிடமிருக்து யாசகர்கள்‌ பணக்காரனிடத்தி 
லிருக்‌.து திரும்புவ தபோல முகங்கோணி கிராசையாய்‌ தஇிரும்புவ 
தில்லையே ? இலை புஷ்பம்‌ பழம்‌ நிழல்‌ வேர்‌ மரவுரிகட்டைவாசனை 
பால்‌ சாம்பல்‌ கரி கன்று முனை, இவை யெல்லாவற்றா லும்‌ பிராணி 
களின்‌ ஆசைகளை நிறைவேற்றுன்றனவன்றோ ? இப்படிகளி 
லன்றோ உயிரோடிருக்கும்‌ பிராணிகளின்‌ : ஜன்மம்‌ ஸபலமாக 
வேண்டும்‌ ? தன்‌ பிராணன்களாலும்‌ திரவியங்களாலும்‌ புத்‌ தியினா 
அம்‌ வாக்கினாலும்‌ எப்போதும்‌ பிறர்க்கு ஈன்மையையே புரிந்து 
கொண்டிருக்க வேண்டும்‌, . 

இலை பூ பழம்‌ தண்ணீர்‌ இவைகளில்‌ எதையும்‌ எவன்‌ பக்தி 


யோடு எனக்கு மமர்ப்பிக்கிறாுனோ, அர்த உண்மையான பக்தன்‌ 


108 ராமாநஜதர்சனம்‌ 


கொடுப்பதை நான்‌ ஸக்தோஷமாக புஜிச்சிறேன்‌, என்று வெகு 
அழகாக பிரதிபாதிக்கப்பட்டிருக்றெ ௮, 
இப்படிப்பட்ட புஷ்பங்களில்‌ வீசேஷமான வையும்‌ பகவா 
னுக்கு மிகவும்‌ பிரீதிகரமான வையும்‌ இவைதான்‌ என்னப்பட்டது 
அவையாவன P 
கஹிவஹா உய வாஷஃ வாஷதிஃி திய கிய. ஹூ | 
டைத அவன ௨-௦ க்ஷ££ வஷ_௦ வனந | 
ஸ்ாறாஷி? வப தவ வா ய)ா.5௦ வார்‌ _கமெெ 
வவ | 


வ.சு) 8௨ விய௦ வா ௦ வினொ? வீ.கிகம௦ மவெக | 


பகவானான விஷ்ணுவுக்கு மிகுந்த பிரீதியைச்‌ செய்யும்‌ புஷ்பங்‌ 
களில்‌ முதலான அ அஹிம்ஸை. அடுத்த த இர்‌ திரியங்களை ய 
குதல்‌. மேல்‌ புஷ்பம்‌ எல்லாப்‌ பிராணிகளிடத்தும்‌ தயை கா। 
தல்‌, பொறுமை ஒரு உயர்ந்த புஷ்பம்‌, மற்றவை சாந்தி தப 
தியானம்‌ ஸத்தியம்‌, ஆகிய இவை. இப்படிப்‌ புஷ்பங்கள்‌ எ! 
வகைப்பட்டன, என்று, அத்தகைய பகவானிடத்தில்‌ கான்‌ ௦ 
வது:யாவையும்‌ சாப்பிடுவதையும்‌ ஹோமம்‌ செய்வதையும்‌ த 
என்று செய்யப்படு மவையையும்‌ அர்ப்பணம்‌ செய்து விடுகிறே 


ய௯ கறொசி யாசி யஜு௩ஹொசி உதிய | 


ய_தவஹ நாசி ஹ.மவறு அன்னி உஉ_ண | 


ட ஸ்ரீக அண மல்‌ 


